ங்க 
நூல்களில் 
நகன் 


சங்க நூல்களில் 


முருகன் 


சங்க நூலறிஞர் 


புரட்சிக்கவிஞர்பாரதிதாசனார்நூற்றாண்டுவிழாசிறப்புவெளியீடு! 


பி . எல் . சாமி , பி.எஸ்சி .. 


( ஐ.ஏ.எஸ் . ஓய்வு ) 


B 


சேகர் பதிப்பகம் 
சிறந்த நூல் வெளியிடுவோர் 


66/1 , பெரியார் தெரு , 
எம் ஜி ஆர் நகர் , சென்னை 600 078 . 


முதற் பதிப்பு : டிசம்பர் 1990 


விலை ரூ . 16 . 


அச்சிட்டோர் : 


அமுதன் அச்சகம் 66 பெரியார் தெரு . 
எம் ஜி ஆர் நகர் , சென்னை - 600078 . 


பிழை திருத்தம் 


பக் , வரி பிழை 


திருத்தம் 


10 


5 


குரிசி 


குரிசில் 


10 


7 


பெருநராற்றுப்படை பொருநராற்றுப்படை 


12 


25 


முருக்கி 


முருக்கிய 


28 


19 


வேலபு 


வேல ! 


75 


1 


புதல்வி 


புதல்வன் 


75 


13 


கடுஞ்ஞர் 


கடுஞ்சூர் 


11 , 12 ( 2 வரிகள் ) 


‘ கடுவெளி தொகுப்ப ஈண்டிய 
வடு ஆழ் எக்கர் மணலினும் 

பலவே ' 


புதுவை அறிஞர் பி . எல் . சாமி அவர்களின் 

அரிய நூல்கள் 
1 . சங்க இலக்கியத்தில் செடி கொடி விளக்கம் 
2. சங்க இலக்கியத்தில் விலங்கின விளக்கம் 
3 . சங்க இலக்கியத்தில் புள்ளின விளக்கம் 

-சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் 


4. தமிழிலக்கியத்தில் தாய் தெய்வ வழிபாடு 

--N . C. B. H. 
5. கம்பன் காவியத்தில் உயிரினங்கள் 

- கம்பன் கழகம் , புதுவை 


சென்னை சேகர் பதிப்பகம் வெளியீடுகள் 


1. சங்க நூல்களில் மீன்கள் 
2. சங்க நூல்களில் மணிகள் 
3.) Common Nemes and Myths of the Flora and 

Fauna Dravidian Indo - Aryan Languages . 
4. இலக்கியத்தில் அறிவியல் 

சங்க நூல்களில் விந்தைப் பூச்சி 
6. இலக்கிய ஆய்வு ( அறிவியல் ) 
7. தமிழ்நாட்டில் சிந்துவெளி எழுத்தோவியம் 
8. சங்க நூல்களில் முருகன் 


5 . 


முகவுரை 


சங்க நூல்களில் முருகனைப்பற்றிப் பல பாடல் 
களில் செய்திகள் காணப்படுகின்றன . 

அவைகளை 
ஆராய்ந்து விளக்குவதே ' சங்க நூல்களில் முருகன் ' 
என்ற எனது இந் நூலின் நோக்கமாகும் . 


முதன் முதலில் 
முதலில் முருகன் என்ற 

பெயர்க் 
காரணம் ஆராயப்படுகின்றது . இதுவரை இது 
பற்றி வெளியிட்டுள்ள ஆசிரியர் பலருடைய 
கருத்தை மறுத்து , நான் புதிய காரணம் கூறி 
யிருக்கிறேன் . 


திருமுருகாற்றுப்படையில் முருகனை அந்தணர் 
தொழும் முறை கூறப்பட்டுள்ளது .. வேலன் வழி 
படும் முறையும் கூறப்பட்டுள்ளது . திரு பருகாற்றுப் 
படை , சங்க காலத்துக்குப் பிற்காலத்தில் தோன்றிய 
நூலாயினும் அதில் காணப்படும் வேலன் வழிபாடு , 
சங்க கால வேலன் வழிபாடு ஆகும் . 


திருமுருகாற்றுப்படையில் வேலன் செய்யும் 
வழிபாட்டுச் சடங்குகளுடன் வட மலையாளத்தில் 
வேலன் களம் இழைத்து இரத்தப் பலி பெய்து 
செய்யும் சடங்குகள் ஒத்திருப்பதைப் பற்றி நான் 
விளக்கியுள்ளேன் . 


4 


புதுவை மாநிலப் பகுதியான வடமலையாள 
நாட்டில் உள்ள மாஹே நகரில் நான் , வேலன் களம் 
இழைத்து வழிபாடு செய்வதைக் கண்டேன் . 


வேலன் என்ற பழங்குடி இனத்தினரைச் 
சேர்ந்த குஞ்சுராமன் என்ற பூசாரியை வரவழைத்து , 
களமிழைத்து , இரத்த பலி வழிபாட்டுக்கு ஏற்பாடு 
செய்து , அதை வண்ணப் படங்களாக ( Colour Photo 
graphs ] எடுத்துக் கொண்டேன் . அப் படங்கள் இந் 
நூலில் வெளியிடப்பட்டுள்ளன . படங்கள் நான் 
மாஹேயில் 1962 ஆம் ஆண்டு ஆட்சித் தலைவராக 
இருந்தபோது எடுக்கப்பட்டவை . 


நூல்களில் 


பரி பாடலிலும் திருமுருகாற்றுப் படையிலும் 
முருகன் பிறப்புக் கதை , மகாபாரதம் , 

மகாபாரதம் , இராமா 
வணம் முதலிய வட நூல்களில் இருந்து எடுத்துக் 
கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது . 

அகநானூறு முதலிய சங்க 
முருகனை வடவாரிய ஸ்கந்தனுடன் இணைத்துக் 
கூறவில்லை . பரிபாடலிலும் திருமுருகாற்றுப்படை 
யிலும் அவ்வாறு இணைத்துக் கதைகள் கூறப் 
பட்டுள்ளன . அக் கதைகள் ஆராயப்பட்டுள்ளன . 

முருகன் பிறப்பு பற்றித் தமிழ் நாட்டில் 
தோன்றிய புராணக் கதையும் விளக்கப்பட்டுள்ளது . 

சங்க நூல்களில் முருகனுக்குத் தாய் இருந்த 
தாகக் கூறப்பட்டுள்ளது . ஆனால் தந்தை கூறப் 
படவில்லை . 


5 


முருகன் எப்படி , பழங்குடியினரின் தாய்த்தெய்வ 
மான பழையோளின் மகனாகவும் , தமிழரின் தாய்த் 
தெய்வமான கொற்றவையின் மகனாகவும் , வட 
வாரிய கலப்பு ஏற்பட்ட பின் , மலைமகள் பார்வதி 
வின் மகனாகவும் கருதப்பட்டுள்ளான் என்பது . 
விளக்கப்பட்டுள்ளது . 


சங்க நூல்களில் முருகனைப்பற்றிக் கூறப் 
பட்டுள்ள எல்லாச் செய்திகளும் இதில் ஆராயப் 
பட்டு விளக்கப்பட்டுள்ளன . 


இந் நூலைப் பல இடையூறுகளுக்கு இடையே 
வண்ண படங்களுடன் சேகர் பதிப்பக உரிமையாளர் 
வெள்ளையாம்பட்டு சுந்தரம் வெளியிட்டுள்ளார் . 
அவருக்கு என் நன்றி உரித்தாகுக . தமிழ்கூறும் 
நல்லுலகம் இதுவரை எனது நூல்களை ஏற்றுக் 
கொண்டது போல இந்நூலையும் வரவேற்கும் என 
நம்புகிறேன் . 


அன்பன் 
பி.எல் . சாமி 


6 : 


பதிப்புரை 


கடவுள் பிறந்த கதை ! 


. 


மானிடர் , தோற்றம் முதலே அச்சமும் வியப் 
பும் கொண்டு , மருண்டு மயங்கியவராய் வளர்ந்த 
நிலையை , வரலாறு தெளிவாகக் காட்டுகிறது . 

கடவுள் பிறந்தார் ! கடவுள் பிறந்தார் ! 
கவலைகள் சூழ்ந்த மனிதர்கள் நெஞ்சில் 
கடவுள் பிறந்தார் ! கடவுள் பிறந்தார் ! 


- 


பயந்தவன் பயத்தை வணங்குகிறான் அதைப் 
பார்த்தவரோ மனம் மயங்குகிறார் ! 
வியந்தவன் வியப்பைத் தொழுவதனால் 
விழுந்தவன் கதறி அழுவதனால் ( கடவுள் ) 


இந்த வரலாற்று உண்மையை , ஆதிமுதலாகக் 
கிடைத்துள்ள சான்றுகளை முறையாக வகுத்துக் 
காட்டியுள்ளார் இந் நூலாசிரியர் . 


இன்று வணங்கப்படும் முருகனின் கதை , 
ஆதியில் எவ்வாறு இருந்துள்ளது என்பதை இந் 
நூலால் நாம் அறிகிறோம் . ஒரு புள்ளி , மலையாக 
வளர்ச்சி பெற்றிருக்கிறது . 


7 


மனிதனின் கற்பனை , காலந்தோறும் மாறி . 
வளர்ந்து 

வளர்ந்து , மனித வாழ்வின் அமைப் 
பிலேயே இன்று ' தெய்வ நிலை ' வைத்து வணங்கப் 
பெறுகிறது . 


கற்பனைக்கு எவ்வளவு ஆற்றல் ! 


நம்பிக்கைக்கு எத்தனை உத்திகள் 
யுள்ளன . 


உதவி 


சங்க நூல் ஆய்வறிஞர் புதுவை பி . எல் . சாமி 
அவர்களின் அரிய உழைப்புக்கு இந்நூல் ஒரு 
எடுத்துக்காட்டு ! அவர்கட்கு எமது நன்றியுரியது . 


தமிழ்க் கல்வியுலகும் மாணவரும் இந்நூலைக் 
கற்று , அறிவு வளம் பெறுமாறு வேண்டுகிறோம் . 


அன்பன் 


வெள்ளையாம்பட்டு சுந்தரம் 


8 


உள்ளடக்கம் 


வலிமை மிக்கவன் 
அழகா ? மணமா ? 
குறி பார்த்தல் 
முருகனின் பூசாரி 
குறிஞ்சி , மருதம் வழிபாடு 
தெய்வ ஆட்டங்கள் 
கோலம் 

பெயர் வழக்கு 
செந்நிற ஆடை , மலர் 
வழிபாட்டு முறை 
பிரப்பு பொருள் யாது ? 
பலி தரல் 
கல்லாடம் காட்டும் சடங்கு 
காலமும் கருத்தும் 
ஸ்கந்தன் தலைமை 
புதுக் கதை 
முருகன் ஊர்தி , கொடி யாது ? 
யாருக்குப் பிள்ளை இவன் ? 
முருகனின் தாய் 


- 


14 
17 
20 
23 
26 
29 
32 
35 
39 
41 
44 
47 
57 
65 
71 
74 
77 
82 
87 
91 
96 
99 
103 


அசுரர்கள் 


முருகன் வாழ்விடங்கள் 
முருகன் உருவம் யாது ? 
முருகன் வழிபாடு தொடக்கம் 
வள்ளி . முருகன் கதை 
சிந்துவெளி முத்திரை 


சங்க நூல்களில் ( பெரும் பெயர் ) முருகன் 


வலிமை மிக்கவன் 


என்று 


பலர் , 


ஆனால் 


முருகனைத் தமிழரின் தனிப் பெருங் கடவுள் 

கூறுவர் . இன்றும் தென்னாட்டில் தான் 
முருகனது வழிபாடு நிலைத்துள்ளது . 

முருகன் என்ற பெயர் எப்படித் தோன்றிற்று 
என்பதை ஆராய வேண்டும் . ஆராய்ச்சியாளர் 

ளமை . அழகு என்ற பொருள்களில் 
முருகன் என்ற பெயர் தோன்றியதாகக் கூறுவர் . 
அக் கருத்துக்குச் சங்க 

நூல்களில் 
சான்றுகள் 
கள் ஏதும் 

ஏதும் இல்லை . இக் கருத்து சங்க 
காலத்திற்குப் பின்னர் தோன்றியதாகும் . 

முருகன் எனில் அழிப்பவன் , சிதைப்பவன் 
என்பதே சங்க நூல்களில் அடிப்படைப் பொருளாக 
வழங்கி யுள்ளது . 
முருகன் வீரமிக்கவன் 

சீற்றமுடையவன் 

வலிமையுடையவன் 
என்றே சங்க நூல்கள் கூறுகின்றன . 


| 


ச . மு . - 1 


10 


. 


புலிக்கணத்து அன்ன நாய்த்தொடர் விட்டு 
முருகன் அன்ன சீற்றத்துக் கடுந்திறல் 
எந்தையும் இல்லன் ஆக 

அகநானூறு : 158 
முருகன் சீற்றத் துருகெழு குரிசி 
தாய்வயிற் றிருந்து தாய மெய்தி ' ' 

பெருநராற்றுப்படை : 131-132 
முருகன் சீற்றத்து உருகெழு குரிசில் ' ' 

புறநானூறு : 

16 
முருகுடன்று கறுத்த கலியழி மூதூர் ' ' 

பதிற்றுப்பத்து : 26-12 
முருகு உறழ் முன்பொடு கடுஞ்சினஞ் செருக்கிப் 
பொருத யானை வெண்கோடு கடுப்ப 

நற்றிணை : 225 
' அடுபோர் IDL செருவிற்கு உடை இ 
முருகு உறழ் முன்பொடு பொருதுகளஞ் சிவப்ப 

அகம் - 181 
சூர்மருங்கு அறுத்த சுடரிலை நெடுவேல் 
சினம்மிகு முருகன் தண்பரங் குன்றத்து 
அந்துவன் பாடிய சந்துகெழு நெடுவரை 

அகம் : 59 


கார் நறுங் கடம்பின் பாசிலைத் தெரியல் , 
சூர் நவை , முருகன் சுற்றத்து அன்ன , நின் 


புறம் : 23 


4 


முருகுறழப் பகைத்தலை சென்று 
அகல் விசும்பி னார்ப்பிமிழப் 

மதுரைக்காஞ்சி : 181-182 


11 


முருகன் சீற்றம் , முருகன் சினம் , முருகனது 
வலிமை மேற்காட்டிய 

பாடல்களில் கூறப் 
பட்டுள்ளன . முருகன் போரில் சிறந்தவன் என் 
கூறப்பட்டுள்ளது . 


உருவக் குதிரை மழவர் ஓட்டிய 
முருகன் நற்போர் நெடுவேள் ஆவி 
அறுகோட்கு யானைப் பொதினி ஆங்கண் 

அகம் : 1 
அடியொதுங்கிப் பிற்பெயராப் 
படையோர்க்கு முருகு அயர 
அமர்கடக்கும் வியன்றானைத் 
தென்னவர் பெயரிய துன்னருந் துப்பின் ' ' 

மதுரைக்காஞ்சி : 37-40 
முருகுறழப் பகைத்தலைச் சென்று 
அகல் விசும்பி னார்ப்பிமிழ 

மதுரைக்காஞ்சி : 181-182 


மேற்காட்டிய பாடல்களிலிருந்து முருகன் போரில் 
வல்லவன் , வெற்றியைச் சூடுபவன் 

என்பது 
தெளிவாகிறது . 


செருமிகு சேஎயொடு உற்ற சூளே ' ' 

அகம் : 266 
“ செருமிகு சேஎய் ! நிற் பாடுநர் கையே ' ' 

புறம் : 14 
சேயாகிய முருகன் போரில் வல்லவன் என்று அக 
நானூறும் புறநானூறும் கூறியுள்ளது குறிப்பிடத் 
தக்கது . புறநானூற்றுப் பாடல் ( 56 ) ' முருகொத் 
தீயே முன்னியது முடித்தலின் ' என்று கூறியுள்ளது . 


12 


என்று 


பரிபாடலில் ' காய் 

கடவுள் சேய் ' 
முருகன் அழைக்கப்படுகின்றான் . இதற்கு அறிஞர் 
வானமாமலை 

அக்கினியாகக் 
கொண்டு , ' அக்கினியின் மகனான ஸ்கந்தனை 
ஒப்பிட்டுக் கூறியுள்ளது ' என்று எழுதியுள்ளார் . 


காய் 


என்பதை 


காய் என்பது காயும் , கோபிக்கும் என்ற பொரு 
ளில் தான் வந்திருக்கின்றது என்பது கவனிக்கத் 
தக்கதாகும் . 


முருக்குபவனே முருகன் 

முருகன் என்ற பெயருக்கு வேர்ச் சொல் முரு 
என்பதாகும் . இந்த முரு எனற வேர்ச் சொல்லி 
லிருந்தே முருக்கிய என் 

வினைச்சொல் 
தோன்றிற்று . 


ற 


* ஞாலங் காவலர் தோள்வலி முருக்கி ' ' 

புறம் : 18 
" மைந்துடை மல்லன் மத வலி முருக்கி 

புறம் : 

80 
ஒன்னார் முன்னிலை முருக்கிப் பின் நின்று 

புறம் : 262 
ஒளிறு வாள் அருஞ் சமம் முருக்கி 
களிறெறிந்து பெயிதல் காளைக்குக் கடனே ' ' 

புறம் : 312 
பொருந்தா மன்னர் அருஞ்சம முருக்கி '' 

தகடூர் யாத்திரை 
மூவெளியின் முருக்கி முரண்மிகு செல்வனும் " 

திருமுருகாற்றுப்படை : 154 


13 


' மதில்முக முருக்கிய தொடிசிதை மருப்பில் 
கந்துகால் ஒசிக்கும் யானை 

அகம் : 164 


முறஞ்செவி வாரணம் முன் சம முருக்கிப் 
புறஞ்சிறை வாரணம் புக்கன புரிந்தென் ' 

சிலப்பதிகாரம் : 10 : 247-248 


வென்ற 

என்ற 


மேற்காட்டிய 

பாடல்களில் முருக்கி என்ற 
சொல் , கெடுத்த , சிதைத்த , 
பொருள்களில் வந்திருப்பதைக் காணலாம் . இதே 
பொருள்களில் தான் ஏற்கனவே சுட்டிக் காட்டின 
பாடல்களில் முருகனைப் பற்றிச் சங்கப் புலவர்கள் 
கூறியுள்ளனர் . ஆதலின் முருக்குபவனே முருகன் 
என்று சொல்ல வேண்டும் . 


முருகன் முருக்கி என்ற இரண்டு சொற்களுக்கும் 
அடிப்படையான வேர்ச்சொல் முரு என்பதாகும் . 


சங்க நூல்களில் முருகன் 


அழகா ? மணமா ? 


சங்க நூல்களில் முருகு என்ற சொல் இளமை 
யை யா அழகையோ குறிக்கவில்லை . திரு . வி . 
கலியாணசுந்தரனார் முருகன் அல்லகு அழகு 
என்ற நூலை எழுதியுள்ளார் . அழகு என்ற பொருள் 
சங்க காலத்திற்கு மிகப் பின்னர் தோன்றிய பொரு 
ளாகும் . 


ஆனால் , சங்க நூல்களில் முருகு என்று சொல் , 
ஒரு சில பாடல்களில் மட்டும் நறுமணத்தைக் 
குறித்து வழங்கியுள்ளது . 


உருகெழுதிற றுயர்கோட்டத்து 
முருகமர்பூ முரண் கிடக்கை 
வரியணி சுடர் வான் பொய்கை ' ' 

பட்டினப்பாலை : 37-38 


முருகுமுரண் கொள்ளும் தேம்பாய் கண்ணிய ' ' 

அகம் : 28 


“ உருவ வெண்மணல் முருகுநாறு தண்பொழில் 
பங்குனி முயக்கம் கழிந்த வழிநாள் 

அகம் : 137 


15 


சாரல் வேங்கை படுசினைப் புதுப்பூ 
முருகு முரண் கொள்ளும் உருவக் கண்ணியை ' ' 

அகம் : 283 


முருகுவாய் முட்டாழை நீண்முகைப்பார்ப் பென்றே " 

திணைமாலை நூற்றைம்பது : 36 


14 


முருகியல் கான லகன்கரை யாங்கண் 

இணைமொழி ஐம்பது : 


46 


உருளிணர்க் கடம்பி ணெடுவேட் கெடுத்த 
முருகு கமழ்புகை நுழைந்த வணியும் '' 

பரிபாடல் : 21 : 56-- 57 


முருகுவிரி தாழைக் கோட்டுமிசை யிருந்து ' 

சிலப்பதிகாரம் : 27 : 236 


மேலே காட்டிய பாடல்களில் முருகு நறுமணத் 
தையே குறித்து வழங்கியுள்ளது . இளமையையோ , 
அழகினையோ குறித்து யாதொரு சங்கப் பாடலி 
லும் முருகு என்ற சொல் 

சொல் வழங்கவில்லை என்பது 
கவனிக்கத் தக்கது . 


ஸ்கந்தன் 


- 


அழிப்பவன் ! 


வடமொழியில் ஸ்கந்தன் என்று முதன்முதலில் 
முருகன் அழைக்கப்பட்டான் . ஸ்கந்தன் என்பதற்கு 
வடமொழி அறிஞர்கள் அழிவு ( Destruction ) சிதைப் 
வது ( Perishing) ET GOTTI பொருள் கூறியுள்ளனர் . 


16 


வடமொழி நூல்களில் ஸ்கந்தன் அழிப்பவனா 
கவே பிற்காலத்தில் கூறப்படுகிறான் . 


ரிக் வேதத்திலேயோ , முற்பட்ட வடமொழி நூல் 
களிலேயோ ஸ்கந்தன் என்ற பெயர் வழங்க 
வில்லை . 


ஆனால் 


வடமொழி ஸ்கந்தன் என்பதற்கு 
கூறும் பொருள் சிதைக்கும் முருகன் பொருளுடன் 
ஒத்து வருகின்றது . 


சங்க நூல்களில் முருகன் வழிபாடு குறித்துப் 
பல செய்திகள் வருகின்றன . 


சங்க 

நூ ல்களில் முருகன் 


குறி பார்த்தல் 


தலைவி தலைவனுக்காக ஏங்குகிறாள் . அவள் 
உடல் மெலிவுறுகிறாள் . இந்த வேறுபாட்டிற்குக் 
காரணத்தைக் கண்டுகொள்ள , தலைவியின் தாய் 
கட்டுப் பார்ப்பதற்கோ , கழங்குப் பார்ப்பதற்கோ , 
ஏற்பாடு செய்கிறாள் . 


முது பெண்டிர் நெல்லை வைத்துக் குறி 
கூறும் சடங்கு ' கட்டுக்குறி ' ஆகும் . 


' கழங்குக் குறி ' வேலனால் நடத்தப்படும் 
சடங்கு ஆகும் . 


இந்த இரண்டு சடங்குகளிலும் தலைவியை 
முருகன் அணங்கினதைக் கண்டுபிடித்து அதற்குத் 
தெய்வ சாந்தியான வெறியாடலைத் தலைவியின் 
தாய் ஏற்பாடு செய்கின்றாள் . 


முருகன் செம்முது பெண்டிர் மேல் ஆவேசித்துக் 
குறிப்பு உணர்த்துவான் என்றும் நம்பினர் . 


18 


களவல ராயினும் காமமேற் படுப்பினும் 
அளவுமிகத் தோன்றினுந் தலைப்பெய்து காணினுங் 
கட்டினுங் கழங்கினும் வெறியென இருவரும் 
ஒட்டிய திறத்தாய் செய்திக் கண்ணும் ' 

தொல் . பொருள் : 113-1-4 


மேலே காணப்பட்டத் தொல்காப்பியப் பாட 
லில் , கட்டின் மூலமாக கழங்கின் மூலமாகக் குறி 
கண்டு , வெறியாடுவதே முறை ' என்று தலைவியின் 
தாய் கருதி , அதற்குரிய ஏற்பாடு செய்வது பற்றிக் 
கூறப்பட்டுள்ளது . 


'நல் நுதல் பரந்த பசலைகண்டு அன்னை 
செம்முது பெண்டிரொடு நெல்முன் நிறீ இக் 
கட்டின் கேட்கும் ஆயின் வெற்பில் ' 

நற்றிணை : 288 


' கட்டு ' கேட்கும் கட்டுவித்தி குறப் பெண்ணாக 
இருப்பாள் . இவளுடைய தொழில் குறி சொல் 
லுதல் ஆகும் . வளையே அகவன் மகள் என்று 
சங்க நூல்கள் குறிப்பிடும் . 


கட்டுப் பார்த்தல் என்பது முறத்தில் நெல்லை 
வட்டமாக பரப்பி வைத்து தெய்வங்களைப் பாடி 
எண்ணிப் 

பார்த்து கட்டு வித்தி காணும் குறி 
என்பர் . கட்டுவித்தி மேல் முருகன் ஆவேசப்பட்டு 
வருவது உண்டாம் . முருகன் 

புலைத்தி மேல் 
ஆவேசப்பட்டு வந்ததாகக் கூறப்பட்டுள்ளது . 


19 


' ஏறுடைப் பெருநிலா பெயர் தரப் பெயராது 
இலைபுதை பெருங்காட்டுத் தலைகரந் திருந்த 
வல்வின் மறவ ரொடுக்கங் காணாய் ; 
செல்லல் செல்லல் ; சிறக்க நின் உள்ளம் 
முருகுமெய்ப் பட்ட புலைத்தி போலத் 
தாவுபு தெறிக்கும் ஆன்மேல் 
புடையிலங்கு ஒள் வாள் புனைகழ லோயே ' 

புறநானூறு : 259 


இந்தப் பாட்டில் ' முருகு மெய்ப்பட்ட புலைத்தி 
போல ' 

கூறியுள்ளதைக் கவனிக்க 
வேண்டும் . 


என் று 


சங்க நூல்களில் முருகன் 


முருகனின் பூசாரி 


கழங்கின் 

வழியாகவும் குறி பார்க்கப்படும் . 
இந்த முறையில் குறி சொல்பவன் பெயர் வேலன் 
என்பதாகும் . இவன் முருகனின் பூசாரியாவான் . 
படிமத்தான் என்றும் அழைக்கப்படுவான் . 


என்று 


வேலன் , கழங்கின் மூலமாக 

கண்டுபிடித்து 
முருகன் தலைவியை அணங்கி ( பற்றி ) யுள்ளான் 

வேலன் கூறுவான் . தலைவியின் தாய் 
வேலனைக் கொண்டு வெறியாடுதலுக்கு ஏற்பாடு 
செய்வாள் . இச்செய்தியைப் பல சங்கப் பாடல்கள் 
கூறியுள்ளன . 


நாறுகொள் பிரசம் ஊறுநா ட-ற்குக் 
காதல் செய்தவும் காதலன் அன்மை 
யாதெனில் கொல்லோ தோழி - வினவுகம் , 
பெய்ம்மணல் முற்றங் கடிகொண்டு 
மெய்ம்மலி கழங்கின் வேலற் தந்தே '' 

நற்றிணை : 268 : 


21 


- தோடமை செறிப்பின் இலங்குவளை ஞெகிழக் 
கோடேந்து அல்குல் அவ்வரி வாட 
நன்னுதல் சாய , படர்மலி அருநோய் 
காதலன் தந்தமை அறியா துணர்த்த 
அணங்குறு கழங்கின் முதுவாய் வேலன் 
கிளவியன் தணியின் நன்றுமன் - சாரல் 

நற்றிணை : 282 


அன்னை தந்த தாகுவ தறிவன் 
பொன்னகர் வரைப்பிற் கன்னந் தூக்கி 
முருகென மொழியும் ஆயின் ' 

ஐங்குறு நூறு : 247 


பொய்யா மரபினூர்முது வேலன் 
கழங்கு மெய்ப்படுத்து கன்னந் தூக்கி 
முருகென மொழியு மாயின் ' ' 

ஐங்குறு நூறு : 245 


' பெய்ம்மணன் முற்றம் கவின்பெற வியற்றி 
மலைவான் கொண்ட சினைஇய வேலன் 
கழங்கின் அறிகுவ தென்றால் 
நன்றா லம்ம நின்றவிவ ணலனே ' ' 

ஐங்குறு நூறு : 248 


-- பெய்ம்மணல் வரைப்பிற் கழங்குபடுத் தன்னைக்கு 
முருகென மொழியும் வேலன் மற்றவன் 
வாழிய விலங்கு மருவிச் 
சூர்மலை நாடனை யறியா தோனே ” 

ஐங்குறு நூறு : 249 


. 


22 


41 


தன்வழி படூஉம் நம் நயந்து அருளி 
வெறியென உணர்ந்த அரிய அன்னையைக் 
கண்ணினுங் கனவினுங் காட்டி , இந்நோய் 
என்னினும் வாராது ; மணியின் தோன்றும் 
அம்மலை கிழவோன் செய் தனன் இது ' எனின் 
படுவண்டு ஆர்க்கும் பைந்தார் மார்பின் 
நெடுவேட்கு ஏதம் உடைத்தோ ? 
தொடியோய் ! கூறுமதி , வினவுவல் யானே . 

நற்றினை : 173 


வீட்டின் முன்புறம் வெண்மணலைப் பரப்பி வேலன் 
கழங்குக் காயை இட்டு , 'தலைவி முருகனால் 
நோயுற்றாள் ; அதற்கு வெறியாடல் நடத்த வேண் 
டும் ' என்று கூறுகின்றாள் . இதைத் தலைவன் 
அறிந்து திருமணம் செய்ய வரும்படி அழைப்பது 
பற்றி ' வெறிப்பத்து ' என்ற தலைப்பில் பத்து பாடல் 
கள் ஐங்குறு நூற்றில் வருகின்றன . 


பெருந்தோட் சாலினி மடுப்ப வொருசார் 
அருங்கடி வேலன் முருகொடு வளை இ 
அரிக்கூட் டின்னியம் கறங்கநேர் நிறுத்துக் 
கார்மலர்க் குறிஞ்சி சூடிக் கடம் பின் 
சீர்மிகு நெடுவேட் பேணித் தழுஉப் பிணையூஉ 
மன்று தொறு நின்ற குரவை சேரிதொறும் 
உரையும் பாட்டும் மாட்டும் விரை இ 
வேறுவேறு கம்பலை வெறிகொள்பு மயங்கி 

மதுரைக்காஞ்சி : 610-617 


சங்க நூல்களில் முருகன் 


குறிஞ்சி , மருதம் வழிபாடு 


' முருகனால் நோய் வந்ததென்று வேலன் கூறி , 
தான் கூறிய சொற்களால் கேட்டாரை வளைத்துக் 
கொண்டு , வாத்தியங்கள் முழங்க , கார் மலர்க் 
குறிஞ்சிப் பூ சூடி , கடப்பு சூடிய முருகனைத் தன் 
மெய்க்கண்ணே நிறுத்தி வழிபட்டான் ' என்று 
மதுரைக்காஞ்சி 

கூறியுள்ளது . மதுரைக்காஞ்சிப் 
பாட்டிலிருந்து வேலனாடுதல் , குறிஞ்சியில் மட்டு 
மன்றி மருத நிலத்திலும் வழங்கியது தெரிகின்றது . 


பழமுதிர் சோலையில் முருகனை வழிப்பட்டதை , 
திருமுருகாற்றுப்படை விளக்கமாகக் கூறியுள்ளது . 


சிறுதினை மலரொடு விரை இ மறியறுத்து 
வாரணக் கொடியொடு வயிற்பட நிறீ 
ஊரூர் கொண்ட சீர்கெழு விழவினும் 
ஆர்வலர் ரேத்தி மேவரு நிலையினும் 
வேண்டுதல் வேண்டியாங் கெய்தினர் வழிபட 
வேலன் றைஇய வெறியயர் களனும் 
காடுங் காவுல் கவின்பெறு துருத்தியும் 
யாறுங் குளனும் வேறுபல் வைப்புஞ் 
சதுக்கமுஞ் சந்தியும் புதுப்பூங் கடம்பு 


24 


மன்றமும் பொதியிறுங் கந்துடை நிலையிறு 
மாண்டலைக் கொடியொடு மண்ணி யமைவர 


நெய்யோ டையவி யப்பி யைது ரைத்துக் 
குடந்தம் பட்டுக் கொழுமலர் சிதறி 
முரண்கொ இருவிளுன்ரண்டுட னுடீ இச் 
செந்நூல் யாத்து வெண்பொரி சிதறி 


குருதியொடு விரை இய தூ வெள்ளரிசி 
சில்பலிச் செய்து பல்பிரப் பிரீ இச் 
சிறு பசு மஞ்சளொடு நறுவிரை தெளித்துப் 
பெருந்தண் கணவீர நறுந்தண் மாலை 
துணையற வறுத்துத் தூங்க நாற்றி 
நளிமலைச் சிலம்பி னன்னகர் வாழ்த்தி 


நறும்புகை யெடுத்துக் குறிஞ்சி பாடி 
யிமிழிசை அருவியொ டின்னியல் கறங்க 
இருவப் பல்பூத் தூஉய் வெருவரக் 
குருதிச் செந்தினை பரப்பிக் குறமகன் 


முருகிய நிறுத்து முரணினர் உட்க 
முருகாற்றுப் படுத்த யுருகெழு வியனக 
ஆடுகளஞ் சிலம்பப் பாடிப் பலவுடன் 


கோடுவாய் வைத்துக் கொடுமணி யியக்கி 
யோடாப் பூட்கைப் பினிமுகம் வாழ்த்தி 
வேண்டுநர் வேண்டியாங் கெய்தினர் வழிபட " 

திருமுருகாற்றுப்படை : 218-248 


25 


வடமலையாளத்தில் 
வழக்கில் உள்ளது 

திருமுருகாற்றுப் படையில் விளக்கமாகக் கூறப் 
பட்ட வேலன் வழிபாட்டின் சில கூறுகள் . இன்றும் 
வட மலையாள நாட்டில் , வேலன் என்ற பழங்குடி 
யினரின் ( Sheduled tribe ) தெய்வ வழிபாட்டில் காண 
லாம் . 


இந்த வேலன்மார் . வட மலையாள நாட்டில் 
( North Malabar ) பூசாரிகளாக உள்ளனர் . அவர்கள் 
தெய்வங்களைச் சாந்தி செய்யும்பொருட்டு பிற 
இனத்தினரால் அழைக்கப்படுகின்றனர் . அவர்கள் 
களம் அமைத்து வழிபடுகின்றனர் . 


பி . எல் . சாமி பி . எஸ்ஸி ., ( ஐ ஏ.எஸ. ) 


ச . மு.- 2 


சங்க நூல்களில் முருகன் 


தெய்வ ஆட்டங்கள் 


இன்றும் அவர்கள் திரையாட்டம் என்று வட . 
கேரளத்திலே நிகழ்த்தப்படும் ஆட்டங்களை ஆடு 
கின்றனர் . இந்த ஆட்டத்திலும் சங்ககால வெறி 
யாடலின் சில கூறுகள் உள்ளன . திரையாட்டத் 
தைப் பேயாட்டம் என்று சிலர் கருதுவர் . 

. 


தெற்குக் கர்னாடகத்திலும் ( South Kanara ) இலங் 
கையிலும் ஆடப்படும் இது போன்ற ஆட்டங்களும் 
வட மலையாளத் திரையாட்டங்களைப் போலவே 
உள்ளன . இந்த ஆட்டத்தைக் ' கோலம் ' என்று 
அழைத்தனர் . 


கெட்ட தெய்வங்களையும் இறந்துபோன முன் 
னோரையும் சிறு தெய்வங்களையும் வழிபடுவதற் 
காகப் பெரும்பாலும் இந்த ஆட்டங்கள் ஆடப் 
படுகின்றன . 


ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு தெய்வத்திற்காக . 
ஆடப்படுகின்றது . இந்தத் தெய்வங்கள் , 


கதிவனூர் வீரன் , ஷேத்திர பாலன் 


27 


போன்ற புகழ் பெற்ற வீரர்களாக இருக்கலாம் . 
அல்லது விஷ்ணுமூர்த்தி போன்ற இந்து மதப் 
பெருங்கடவுளாகவும் இருக்கலாம் . 


இத்தகைய தெய்வ வழிபாடுகளில் , பகவதி 
வழிபாடு மிகப் பரவலானதாகும் . சிறப்புப் பெற்ற 
தாகும் . இந்தப் பகவதி குறித்து நிகழும் ஆட்டங் 
களில் நாக வழிபாட்டைப் பார்க்கிறோம் . 


கின்றது . 


‘ செம் மறத்தி ' என்றொரு ஆட்டம் ஆடப்படு 

கணவனோடு உடன்கட்டை 
யேறிய ஒரு பெண்ணைப் பற்றி நிகழ்கிறது . 


ஆட்டங்கள் நிகழ்தல் 

இந்தத் திரையாட்டங்கள் , நாயர் மற்றும் தீயர் 
ஆகிய 

சாதியினரின் பரம்பரை வீடுகளில் தாம் 
நிகழ்கின்றன . 


ஆனால் 


இந்த வட்டாரங்களில் வாழும் 
வேலன் , பெரு வண்ணான் , பெருமலையான் , 
பாணன் , மலையன் போன்ற சாதியினரே இந்த 
ஆட்டங்களை ஆடுகிறார்கள் . 


இந்தச் சாதியினர் , திராவிட இனக் குழுக்களைச் 
சேர்ந்தவர்கள் என்பதில் ஐயமில்லை . 


வேலன் , பாணன் ஆகியோர் சங்கநூல்களில் 
கூறப்பட்டுள்ளனர் . .நாயர்களும் தீயர்களும் இந்த 
ட்டங்களை ஆடக் கூடாது . 


28 


ஒப்பனை வகை 


இந்த ஆட்டத்தில் சிறப்பான தன்மை , ஆட்டக் 
காரன் அணியும் மிகையான ஆடை அலங்காரங் 
களேயாகும் . ஒவ்வொரு தெய்வத்திற்கும தக்க 
வாறு ஆட்டக்காரன் ஒப்பனை செய்து கொள்ளு 
கிறான் . இந்த ஒப்பனையைக் ' கோலம் ' என்று 
அழைப்பர் . 


ஆட்டக்காரனின் முகத்திலும் உடம்பிலும் 
அழுத்தமான சிவப்பு , வெள்ளை முதலிய வண்ணங் 
கள் பூசப்பட்டுப் பயங்கரமாகக் காணப்படுவான் . 
மூங்கிலாலும் தென்னை ஓலையாலும் வெகு உயர 
மாகச் செய்யப்பட்ட தொப்பி போன்றதை அவன் 
அணிந்திருப்பான் . 


வேலன் இவ்வாறான தலையணியை அணிவ 
தைப் பற்றி அகநானூற்றில் ஒரு பாடல் கூறி 
யுள்ளது . 


அறுவை தோயும் ஒருபெருங் குடுமிச் 
றுபை நாற்றிய பல் தலை கொடுங்கோல் 
ஆகுவது அறியும் முதுவாய் , வேலபு ! 
கூறுக மாதோ , நின் கழங்கின் திட்பம் ' ' 

அகநானூறு : 195 


இந்த அகநானூற்றுப் பாடலில் வரும் ' ஒரு 
பெருங்குடுமி ' என்பது தற்காலத்தில் வடமலையாள 
வேலனாட்டக்காரன் அணியும் தலையணியைக் 
குறிப்பிடுவதைக் காணலாம் . 


கோலம் - பெயர் வழக்கு 


சிலப்பதிகார உரையாசிரியர் 

அடியார்க்கு 
நல்லார் , பலவகையான நாட்டுப்புற நடனங்களைப் 
பற்றிக் கூறியுள்ளார் . கோமாளி , 

தலைவன் , 
அந்தணன் , பறைய றிவிப்போன் முதலியோர் 
அணியும் ஒப்பனையைக் ' கோலம் ' என்று அவர் 
அழைத்துள்ளார் . 


கோலம் என்ற சொல் திரையாட்டங்களைக் 
குறித்து இன்றும் வட மலையாளத்தில் வழங்கி 
வருவது கவனிக்கத் தக்கதாகும் . கோல ஆட்டங் 
களை ஆடும் நாடான வட மலையாளத்துப் பகுதி 
யைக் ' கோலத்து நாடு ' என்றும் அந்த நாட்டை 
ஆண்ட நாடாள்வானை - கோலஸ்திரி ராஜாக்கள் ' 
என்றும் 

இடைக் காலத்தில் அழைத்ததையும் 
கவனிக்கவேண்டும் . 


களம் - மன்றம் 

தெய்வத்தைச் சாந்தி செய்து பூசிப்பதற்குரிய 
இடத்தைக் களம் என்ற பெயாாலே அழைப்பர் . 
வேலன் களம் 

களம் அமைக்குமிடத்தைப் பற்றித் திரு 
முருகாற்றுப்படை நூல் , விவரித்துள்ளது : 


30 


வேலன் றைஇய வெறியயர் களனும் 
காடும் காவுங் கவின்பெரு துருத்தியும் 
யாறுங் குளனும் வேறுபல வைப்புஞ் 
சதுக்கமுஞ் சந்தியும் புதுப்பூங் கடம்பும் 
மன் ராமும் பொதியிலும் கந்துடை நிலையினுங் ' ' 


வட மலையாளத்திலும் வேலன் தெய்யாட்டம் 
ஆடுவதற்குச் சில குறிப்பிட்ட இடங்களைக் கூறுவது 
திருமுருகாற்றுப்படையில் கூறியதை ஒத்துள்ளது . 


இடம் 


கழகம் 


என் 


இடைச் சாதியினருக்காகத் தெய்யாட்டம் ஆடும் 
இடம் , களம் அமைக்கும் இடம் , மன்னம் ( தமிழில் 
மன்றம் ) என்றழைக்கப்படுகிறது . 
தீயர்களுக்காகக் களம் அமைக்கும் 

று அழைக்கப்படுகின்றது . களம் 
அமைக்கும் பிற இடங்கள் தரை , காவு , முண்டியா 
( புதர் ) , அறை , துருத்தி ( கழிமுகம் ) என்றழைக்கப் 
படுகின்றன . 

மலையாளத்தில் , களம் அமைத்து ஆடு 

சில இனக் குழுக்களில் ( Tribals ) இந்த 
ஆய்வுக்கு வேலன்மார் , வேலாச்சாரியார் என்பவர் 
கள் தான் முக்கியமானவர்கள் . 


. 


வட 


கின்ற 


நேரில் கண்ட நிகழ்ச்சி 

நான் வடக்கு மலையாளத்தில் பிரெஞ்சுக்காரர் 
ஆண்ட திட்டுப் பகுதியான மாகி ( மாஹே ) யின் 
ஆட்சித் தலைவராக இருந்தபோது , இப்படிப்பட்ட 
வெறியாட்டத்திற்கு ஏற்பாடு செய்து கவனித்தேன் . 


31 


களம் அமைத்துப் பலியிடுவதில் வட மலை 
யாளத்தில் நடக்கும் சடங்கிற்கும் சங்க இலக்கியம் 
மற்றும் இடைக்கால இலக்கியம் கூறும் களம் 
அமைக்கும் செய்திகளுக்கும் இடையே இருந்த 
ஒற்றுமைகளைக் கண்டு வியந்தேன் . 


வேலனின் வெறியாட்டத்தைப் பற்றியும் 
களப் பலி செய்வது பற்றியும் அகநானூறு முதலிய 
பல சங்க நூல்கள் கூறியுள்ளன . திருமுருகாற்றுப் 
படையும் விளக்கமாகக் கூறியுள்ளது . 


செந்நிற ஆடை , மலர் 


வட 


மலையாளத்தில் வேலனாட்டக்காரன் 
முதலில் சிவப்புக்கரையையுடைய வெள்ளாடையை 
உடுத்திக் கொள்ளுகிறான் . 

இவ் ஆடையைக் 
•' காணி ' என்று அழைப்பர் . இவ்வாடையின் மேலே 
சிவப்பு நிற ஆடையை அவன் அணிகின்றான் . 
இதற்குச் சிவப்பு என்பதே பெயராகும் . 


திருமுருகாற்றுப்படையில் முரண்கொள் 
வில் இரண்டு உடுத்திய தாகக் கூறப்பட்டுள்ளதை 
இது சார்பாக நாம் கவனிக்க வேண்டும் . 


திருமுருகாற்றுப்படையில் 

கையிலே 

சிவப்பு 
நிற நூலால் ஆன காப்பு நாண் அணிந்ததைச் 
' செந்நூல் யாத்து ' என்ற தொடரில் கூறப்பட்டுள் 
ளது . அதே போன்ற கங்கணத்தை வேலனாட்டக் 
காரன் அணிகின்றான் . 


குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்துப் பாடலில் 
முருகன் 

குன்றிவிதை போன்ற சிவப்பு நிற 
ஆடையை அணிந்திருந்ததாகக் கூறப்பட்டுள்ளது . 


33 


பரிபாடலில் ( 19-97 ) முருகன் அணிந்திருந்த 
ஆடையும் இடுப்பில் தரித்திருந்த 

கச்சையும் 
சிவப்பு நிறம் எனக் கூறப்பட்டுள்ளது . கலித் 
தொகை 105 ஆம் பாடலிலும் சிவப்பு ஆடை முருக 
னுக்குப் பொருத்தமானது என்று கூறப் 
பட்டுள்ளது . 


கலித்தொகை 105 ஆவது பாடலிலும் முருக 
னுக்குப் பாதங்களில் 

வெண்ணிற 

ஆடை 
இருந்ததைச் சிவப்புக் காளை மாட்டினுடைய 
வெள்ளைக் காலோடு ஒப்பிட்டுக் கூறப்பட்டுள் 
ளதைக் காணலாம் . 


முருகன் சிவப்பு ஆடையை அணிந்ததிலும் 

மலையாள வேலனும் சிவப்பு ஆடையை 
அணிவதிலும் ஒற்றுமை உள்ளது . 


வட 


செந்நிற மலர் 


வேலன் வெறியாடலில் , செந்நிற மலரைப் 
பயன்படுத்துவதும் முக்கியமான செய்தியாகும் . 
வேலன் சிவந்த செச்சை மலரால் ஆன கண்ணியை 
அணிந்திருந்ததாகத் முருகாற்றுப்படை நூல் 
( வரி 208 ) கூறியுள்ளது . 


வெட்சியைத் தாவர நூலில் 

Ixoracoccinia 
என்றழைப்பர் . செச்சை மலர் , வெட்சியில் ஒரு 
வகையானது . 

சிவப்பாக உள்ள பூவாகும் . இதன் 
ஆங்கிலத்தில் Ixoraroses என்றழைப்பர் . 


பூவை 


34 


வடமலையாளத்தில் இப்பொழுது வேலன் 
அமைத்த களத்திலும் , திரையாட்டத்திலும் , பிற 
மதச் சடங்குகளிலும் இந்தப் பூ , பரவலாகப் பூசைக் 
குரிய பூவாகப் பயன்படுத்தப்படுகின்றது . பிரசாத 
மாக இப் பூ வழங்கப்படுகின்றது . இந்தப் பூவை 
மலையாளத்தில் ' செக்கி ' என்று அழைப்பர் . 

இக் காலத்தில் வட மலையாளத்து வேலன் , 
முதலில் மார்பிலும் கைகளிலும் சந்தனம் பூசிக் 
கொள்கின்றான் . 


திருமுருகாற்றுப் படையில் வரும் வேலன் 
நெய்யொடு ஐயவியைப் பூசிக்கொள்கிறான் . 


ஐயவி என்ற வெண்கடுகு , பேயை விரட்டும் 
சக்தியுடையது என்ற நம்பிக்கை இருந்து 
வந்தது . 


வழிபாட்டு முறை 


பின்னர் , மலையாளத்து வேலன் , தாழ்ந்த 
குரலில் மந்திரம் கூறுகின்றான் . அந்தச் சமயத்தில் 
விரல்களை மூடிய இரு கரங்களின் கட்டை விரல் 
களும் அவனுடைய இதயத்தை நோக்கி வளைந் 
திருக்கும் . இவ்வாறு செய்வதை ' ஆத்ம சாட்சி ' 
என்று வட மலையாள வேலன் அழைக்கின்றான் . 


இதை ' ஐதுரைத்து குடந்தம்பட்டு ' என்று திரு 
முருகாற்றுப்படை கூறுகின்றது . குடந்தப்பட்டு 
என்பதற்குக் கூறிய அடிக் குறிப்பில் இதன் 
விளக்கம் உள்ளது . 


1 


நான்கு விரல்களும் மூடியிருக்க வேண்டும் . 
அதேசமயம் கட்டைவிரல்கள் இரண்டும் நெஞ்சை 
நோக்கி வளைந்திருக்க வேண்டும் . இதுவே குடந் 
தம்பட்டு என்பதை விளக்குவதாகும் . இதையே 
வடமலையாளத்து வேலன் செய்கின்றான் . பின்னர் 
அவன் களத்தில் கொழுமலர் சிதறுகிறான் . 


36 


மலர்கள் தூவுதல் 

சங்க நூல்களில் வேலன் சமைத்த களத்தில் 
பல பூக்கள் சிதறப்பட்டதை உவமையாகக் கூறப் 
பட்டுள்ளன என்பதை நினைவு கூரலாம் . 


. 


- 


‘ கேளாய் எல்ல ! தோழி ! வேலன் 
வெறியயர் களத்து சிறுபல தாஅய 
விரவுவீ உறைத்த ஈர் நறும் புறவின் ' 

-அகநானூறு : 114 
அதிர்குரல் முது கலை கறிமுறி முனை 
உயர் சிமை நெடுங் கோட்டு உகள உக்க 
கமழ் இதழ் அலரி தாஅய் வேலன் 
வெறியயர் வியன் களம் கடுக்கும் ' 

அகநானூறு : 

181 
மனை முதிர் மகளிரொடு குரவை தூங்கும் 
ஆர்சலி விழவுக்களங் கடுப்ப , நாளும் , 
விரவுப்பூம் பலியொடு விரை இ , அன்னை 
கடியுடை வியல் நகர்க் காவல் கண்ணி , 
முருகு என வேலன் தரூஉம் . ' 

அகநானூறு : 

232 
வடமலையாளத்து இன்றைய வேலனும் களத் 
தில் மலர்களைத் தூவுகின்றான் . 

திருமுருகாற்றுப்படை , வெண்பொரியைக் களத் 
தில் சிதறுவதைப் பற்றிக் கூறியுள்ளது . 
" எம்மணங் கினவே மகிழ்ந்த முன்றில் 
நனைமுதிர் புன்கின் பூத்தாழ் வெண்மணல் 
வேலன் புனைந்த வெறியயர் களந்தொறும் 
செந்நெல் வெண்பொரி சிதறி யன்ன ' ' 

- குறுந்தொகை : 53 


- 


37 


குறுந்தொகைப் பாட்டில் புங்கம் பூ மணலில் 
விழுந்து இருந்தது . வேலன் களத்தில் செந்நெல் 
வெண்பொரி சிதறியிருந்ததைப் போன்று இருந்த 
தாக உவமித்துக் கூறப்பட்டுள்ளது . 


வாழை மட்டையால் களம் அமைத்தல் 


மலை 


களம் 


வடமலையாளத்து வேலனும் அரிசி வெண் 
பொரியைக் களத்தில் தூவுகின்றான் . 
யாளத்து 

வேலன் வாழைமட்டைகளால் 
அமைக்கிறான் . வாழை 

மட்டைத் தண்டுகளைத் 
தரையில் வைத்து சதுர வடிவமாகக்களம் அமைக் 
கின்றான் . இதில் சம அளவுள்ள பன்னிரெண்டு 
பிரிவுகள் இருக்கும் . இதையே களம் 
அழைக்கின்றான் இக் களத்தில் , தான் வேட்கின்ற 
தெய்வத்திற்கு 

பலி 

பொருள்களை 
அவன் தூவுகின்றான் . 


என்று 


வேண்டிய 


சங்ககாலத்தில் ' பல்பிரப்பு ' என்று களத்தில் 
உள்ள இப் பிரிவுகள் கூறப்பட்டன . 


' முரிபுரை யெழினலத் தென் மகள் துயர் மருங்கு 
அரிதல் வேண்டுமெனப் பல்பிரப் பிரீஇ 
அரியா வேலன் தரீஇ அன்னை 
வெறியயர் வியன்களம் பொலிய ஏத்தி 
மறியுயிர் வழங்கா அளவை சென்றியாம் 

அகநானூறு : 242 


38 


சூர் உறை வெற்பன் மார்புஉறத் தணிதல் 
அறிந்தனள் அல்லள் , அன்னை ; வார்கோல் 
செறிந்திலங்கு எல்வளை நெகிழ்ந்தமை நோக்கிக் 
கையறு நெஞ்சினள் வினவலின் , முதுவாய்ப் 
பொய்வல் பெண்டிர் பிரப்பு உளர் புரீஇ 
முருகன் ஆர் அணங் குன்றலின் , அது செத்து , 
ஓவத் தன்ன வினைபுனை நல் இல் , 
' பாவை அன்ன பலர் ஆய் மாண்கவின் 
பண்டையின் சிறக்க என் மகட்கு ' எனப் பரை இக் 
கூடுகொள் இன்னியங் கறங்கக்களன் இழைத்து 
ஆடணி அயர்ந்த அகன் பெரும் பந்தர் , 
வெண்போழ் கடம்பொடு சூடி இன்சீர் 
ஐது அமை 

பாணி இரீஇக் கை பெயராச் 
செல்வன் பெரும் பெயர் ஏத்தி , வேலன் 
வெறி அயர் வியன்களம் பொற்ப , வல்லோன் 

அக நானூறு : 

98 . 


' மறிக்குர லறுத்துத் தினைப்பிரப் பிரீஇச் 
செல்லாற்றுக் கவலை பல்லியங் கறங்க ' 

குறுந்தொகை : 263 ' . 


பிரப்பு - பொருள் யாது ? 


• பிரப்பு என்பதற்கு தானியங்களைப் பலியாக 
வைத்தல் ' என்று உ.வே சாமிநாதய்யர் உரை கூறி 
யுள்ளார் . பிரப்பு என்பது அரிசி , தினை முதலிய 
வற்றைப் பல பகுதியாகக் கூடையிலாதல் , முறத் 
திலா தல் பலியாக இட்டு வைத்தல் என்றும் உரை 
கூறப்பட்டுள்ளது . 


குருதியொடு 'விரை இய தூவெள்ளரிசி 
சில்பலிச் செய்து பல்பிரப் பிரீஇச் ' 

திருமுருகாற்றுப்படை , வரிகள் : 233-234 , 


* பீரப்பு என்பதற்குச் சரியான பொருளை 
உரையாசிரியர்கள் கூறவில்லை . 

திருமுருகாற்றுப்படையில் ‘ குருதியொடு கலந்த 
தூய வெள்ளரிசையைச் சிறுபலிச் செய்து பல 
பிரப்பில் பரப்பி என்று கூறப்பட்டுள்ளது . பிரப்புக் 
கூடை என்பாருமுளர் ' என்றும் கூறப்பட்டுள்ளது . 
பிரம்பினால் ஆன களம் 

பிரப்பு என்பது பிரம்பால் ஆன களமாகும் . 
சங்க காலத்தில் பிரம்பினால் களம் அமைத்து 


40 


அதில் பிரிவுகள் ஏற்படுத்தி , அப் பிரிவு களில் பலிப் 
பொருளைத் தூவினார்கள் . பல்பிரப்பிரீஇ என்று 
கூறியது பல பிரம்புப் பிரிவு களில் தூவி என்பதைக் 
குறித்ததாகும் . 


இந்தப் பல் பிரப்பு எனும் பிரிவுகள் , அறுபத்து 
நான்கு என்றும் அறுபத்து நான்கு 
என்றும் சில உரையாசிரியர்கள் பொருள் கூறினர் . 


கூடைகள் 


வடமலையாள வேலன் இப்பொழுது செய்யும் 
களத்தில் பன்னிரெண்டு பிரிவுகள் உள்ளன . 


என்று 


களத்தை சதுரமாகவோ , நீண்ட சதுரமாகவோ . 
வட்டமாகவோ அமைக்கலாம் . இதை ' யந்திரம் ' 

இக்கால வட மலையாளத்து வேலன் 
அழைக்கின்றான் . கணபதி முதலிய 

பல்வேறு 
தெய்வங்களுக்கு வெவ்வேறு விதமான இயந் 
திரங்கள் அமைக்கப்படுகின்றன .. 


இயந்திரம் வரைந்து வழிபடும் இக்கால 
வழக்கம் , பண்டைக் காலத்துப் பூசாரிகள் வைத்த 
பிரம்புக் களத்திலிருந்து தோன்றியிருக்கலா 


சங்க நூல்களில் முருகன் 


41 


பலி தரல் 


வட மலையாளத்து வேலன் , மந்திரம் கூறிச் 
சேவல் ஒன்றை முருகனுக்குப் பலியிடுகின்றான் . 
சங்க காலத்தில் ஆட்டைப் பலியிட்டனர் . 


' ' கூறாய் , செய்வது தோழி ! வேறுணர்ந்து 
அன்னையும் பொருளுகுத்து அலமரும் ; மென்முறிச் 
சிறுகுளகு அருந்து , தாஅய் முலை பெறாஅ , 
மறிகொலைப் படுத்தல் வேண்டி , வெறிபுரி 
ஏதில் வேலன் கோதை துயல்வரத் 
தூங்கும் ஆயின் , அதூஉம் நாணுவல் 

அகநானூறு : 292 


முருகயர்ந்து வந்த முதுவாய் வேல 
சினவ வோம்புமதி வினவுவ துடையேன் 
பல்வே றுருவிற் சில்லவிழ் மடையொடு 
சிறுமறி கொன்றிவண் நறு நுதல் நீவி 
வணங்கினை கொடுத்தி யாயின் வணங்கிய 
விண்டோய் மாமலை சிலம்பன் 
ஒண்டார் அகலமும் முண்ணுமோ பலியே '' 

குறுந்தொகை : 362 


ச . மு . - 3 


42 


மேலே காட்டிய பாடல்களில் கூறப்பட்டது போலத் 
திருமுருகாற்றுப்படையும் சிறுதினை மலரொடு 
விரைஇ மறியறுத்து ' ' என்று கூறியுள்ளது . 


குரிசி - குருதி 

வட மலையாளத்து வேலன் , சேவலைப் பலி 
யிடும் முன் , அதன் காதில் மந்திரம் ஓதுகின்றான் . 
சேவலின் கழுத்தைக் கத்தியால் அறுத்து , நீர் 
நிறைந்த பாத்திரம் ஒன்றில் இரத்தத்தை வடிக் 
கின்றான் . 


அதற்குப் பிறகு முக்கியமான சடங்கான 
' குரிசி ' என்பதை 

நடத்துகின்றான் . இரத்தம் 
சொட்டிய நீரைக் கையால் 

கலக்குகின் றான் , 
காப்பரிசி , பொரி , செக்கி மலர் , மல்லிகைப் பூ 

. 
ஆகியவற்றை இரத்தத்தில் கலந்து சிவப்பாகும்படி 
செய்கின்றான் . இந்தக் கலவையைக் குரிசி என் 
றழைக்கின்றான் . 


இந்தப் புனித குரிசியை வேலன் மந்திரம் ஓதிக் 
கொண்டு களத்தின் மீது தெளிக்கின்றான் . 


குரிசி என்ற மலையாளச் சொல் , குருதி என்ற 
தமிழ்ச் சொல்லின் திரிபாகும் . 


ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தொடு தினையைக் 
கலந்து அக் கலவையைக் களத்தின் பிரிவுகளில் 
தெளிக்கப்பட்டதாகச் சங்கப் பாடல்களில் கூறப் 
பட்டுள்ளன . 


43 


திருமுருகாற்றுப்படையில் தினைக்குப் பதி 
லாக , 

அரிசி இரத்தத்தில் கலக்கப்பட்டதாகக் 
கூறப்பட்டுள்ளது . 


தோற்றம் - வாழ்த்து ! 

தோற்றமல்லது நோய்க்கு மருந்தாகா 

வேற்றுப் பெருந் தெய்வம் பலவுடன் வாழ்த்தி ' ' 
எனும் குறுந்தொகை 263 ஆம் பாடலில் , வேலன் 
பல்வேறு தெய்வங்களைக் குறிப்பிட்டு , வாழ்த்துப் 
பாடி வேட்டதையும் நோய்வாய்ப்பட்ட தலைவி 
யின் நோயைத் தீர்க்க வெறியாட்டயர்ந்ததையும் 
கூறியுள்ளது . இந்த வாழ்த்துப்பாடல் , தோற்றம் 
என்ற பெயரால் குறிப்பிடப்பட்டுள்ளது . 

வடமலையாளத்தில் தெய்வாட்டத்தின் போது 
குறிப்பிட்ட தெய்வ ஆவேசமேறி , அத் தெய்வத்தின் 
தோற்றத்தையும் அதன் வரலாற்றுக் கதையை 
யும் கூறி , வேலன் பாடுகிறான் . அதற்கு இக் 
காலத்திலும் ' தோற்றம் ' என்ற பெயரே மலை 
யாளத்தில் வழங்குகின்றது . மலையாளத்து வேலன் 
சங்ககால வேலனின் எச்சமாக உள்ளான் 

உள்ளான் என்ப 
தற்கு இதுவும் ஒரு சான்றாகும் . 

களத்தைச் சுற்றி , செவ்வலரி மலர்கள் ஒரே 
அளவாகத் 

தொடுக்கப்பட்டுத் தொங்கவிடப்பட் 
டிருக்கும் 

திருமுருகாற்றுப்படை கூறி 
யுள்ளது . இன்றும் வடமலையாள கள வழிபாட்டில் 
இந்த மலர் 

பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது . 
மாலைகளிலும் களத்தைச் சுற்றித் தொங்கவிடப் 
பட்டிருக்கும் தோரணங்களிலும் 

தோரணங்களிலும் இந்த மலரைக் 
காணலாம் . 


என்று 


44 


கல்லாடம் காட்டும் சடங்கு 


பன்னிரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல் 
லாடம் 

நூல் , வேலனாட்டச் சடங்கை 
( 25.1.16 ) விவரித்துள்ளது . 


என்ற 


உறவினர் கூடியிருக்கும் முற்றத்தில் முருகனது 
மஞ்சைக் கொடி நடப்பட்டது . 


தரையெங்கும் வெட்சிமலர்கள் பரப்பப்பட்டன . 


தேக்கிலைகளில் இரத்தம் கலந்த தினைமாவு 
படைக்கப்பட்டது . 


நான்கு திசைகளை நோக்கி இவ் இலைகள் 
வைக்கப்பட்டன . 


டுக் குட்டியைப் பலியிடுகிறான் . 


ஈச்ச இலையால் வடிகட்டின கள்ளை வேலன் 
குடிக்கின்றான் . 


கல்லாடத்தில் கூறப்படும் செய்திகளில் முக்கிய 
மானது , 

இந்த • வேலனாட்டம் 


கடமைலை 


45 


நாட்டிலே நடந்தது ' எனக் கூறப்படும் குறிப்பாகும் . 
பத்தாவது நூற்றாண்டுக்குப் பிற்பட்ட கல்வெட்டு 
களில் , கேரளம் இப் பெயராலேயே அழைக்கப் 


பட்டது . 


கடம்ப மலர்கள் , சந்தனம் , மஞ்சள் ஆகியவை 
வேலனது வெறியாட்டில் பயன்படுத்தப்பட்டதைத் 
திருமுருகாற்றுப்படை கூறியுள்ளது . 

இவற்றில் 
கடம்ப மலரைத் தவிர மற்றவைகளை வட மலை 
யாளத்து வேலன் பயன்படுத்துகின்றான் . 


பரிபாடலில் வேலன் வழிபாட்டைப் பற்றி ஒரே 
ஒரு செய்தி மட்டும் வருகின்றது . 


காஅய் கடவுள் சே அய் ! செவ்வேள் ! 
சால்வ ! தலைவ எனப் பேஎ விழவினுள் , ' 
வேலன் ஏத்தும் வெறியும் உளவே . 
அவை வாயு மல்ல , பொய்யு மல்ல , 
நீயே வரம்பிற்று ஆவ் வுலகம் ஆதலின் 
சிறப்போய் சிறப்பின்றிப் பெயர் குவை , 
சிறப்பினுள் உயர்வு ஆகலும் 
பிறப்பினுள் இழிபு ஆகலும் 
ஏனோர் நின் வலத்தினதே 

பரிபாடல் - 5- வரி : 13-21 


இழிந்த வழிபாடு எனல் ! 

மேற்காட்டிய பரிபாடல் வரிகளில் வேலனு 
டைய வெறியாடல் பொய்யுமல்ல ; ஆயினும் அதில் 
முருகன் வெளிப்படுதலால் அவ் வெறியாடல் 
பொய்யு மல்ல என்று கூறப்பட்டுள்ளது . 


46 


' போ விழவு ' என்று தாழ்த்திக் கூறப்பட்டு . 
அவனேத்தும் ஆடல் மெய்யல்ல என்று கூறப்பட் 


டுள்ளது . 


' அவற்றுள் ஒன்றாய் வழி அத் தலைமைச் 
சிறப்பினையுடைய நீ அச் சிறப்பின்றி ஒழிகுவை ' 
என்று பரிபாடல் உரையில் கூறப்பட்டுள்ளது . 


வேலன் வழிபாடு . இழிந்த வழிபாடு என்று 
பரிபாடலில் கருதப்பட்டது என்பது உண்மையாகும் . 


பரிபாடலில் , வேத வழக்கோடு ஒட்டிய 
வழிபாடே போற்றப்பட்டது . திருமுருகாற்றுப் 
படையில் கூறியது போல , 

வேலன் வழிபாடு 
பரிபாடலில் விதந்து கூறப்படவில்லை .. ' பேஎ 
விழவினும் ' என்ற வழக்கே , வேலன் வழிபாட்டை 
இழிவாகக் கருதினதைக் காட்டுகின்றது . 


வேலன் வழிபடும் முருகனாகவும் திருவேரகத் 
தில் அந்தணர் வழிபடும் முருகனாகவும் திருமுரு 
காற்றுப்படையில் கூறப்பட்டுள்ளான் . பரிபாடலில் 
வைதீக வழிபாடே பெரும்பாலும் கூறப் 
பட்டுள்ளது . வேலன் வழிபாடு விளக்கமாகக் கூறப் 
படவில்லை . 


47 


காலமும் கருத்தும் 
பிற்பட்ட காலம் 

திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் கி . பி . 
ஐந்தாம் நூற்றாண்டுக்குப் பிறகு தோன்றிய நூல் 
களாகும் ; சங்ககால நூல்களில்லை . 

திருமுருகாற்றுப்படை கி.பி. ஆறாம் நூற்றாண் 
டுக்கு பிற்பட்டது என்பதற்கு அகச்சான்று உள்ளது . 

குன்றுதோறாடலில் வேலன் பச்சிலைக் கொடி 
யொடு நறைக்காயை அணிந்ததாகக் கூறப்பட் 
டுள்ளது . 

நறைக்காய் என்பது சாதிக்காயாகும் . சாதிக் 
காய் இந்தியாவிற்கு , கி.பி ஆறாம் நூற்றாண்டில் 
தான் 

மலேசியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டுப் 
பயிராக்கப்பட்டது . இதைத் 

இயலார் 
( Botanists ) ஐயந்திரிபறக் கூறியுள்ளனர் . ஆதலின் 
திருமுருகாற்றுப்படையின் காலம் கி . பி . ஆறாம் 
நூற்றாண்டுக்குப் பிற்பட்டதாக இருக்க வேண்டும் . 


தாவர 


அக்கினியைப் பற்றிய கதை 

திருமுருகாற்றுப்படையிலும் பரி பாடலிலும் 
விளக்கப்படும் வைதீக முருகன் , மகா பாரதத்தில் 


48 


இருந்தும் ; இராமாயணத்திலிருந்தும் , குமார 
சம்பவத்திலிருந்தும் படைக்கப்பட்ட முருகனாகும் . 


தேவர்களும் தானவர்களும் 

தானவர்களும் ( அசுரர் ) போர் 
புரிந்து கொண்டிருக்கும்போது தேவர்கள் தோல்வி 
யுற்று வந்தார்கள் . 


தேவர்களின் சேனாதிபதியான இந்திரன் ஒரு 
நாள் தேவசேனை என்ற அழகிய மங்கையைத் 
தைத்திரியர் என்பவர்களிடமிருந்து 

காப் 
பாற்றினான் . 


தான் பிரஜாபதியின் 

ம கள் 

என்றும் , 
அவளுடைய சகோதரியை அவன் காதலித்த ‘ கேனி ' 
என்ற அசுரன் தூக்கிச் சென்று விட்டான் என்றும் , 
தனக்கு ஒரு நல்ல கணவனைத் தேடித் தரவேண்டும் 
என்றும் அவள் கேட்டுக் கொள்கிறாள் . 


அக்கினியும் சோமனும் தேவசேனைக்கு ஒரு 
ருத்தமான கணவனை உண்டுபண்ணுவார்கள் 
என் று இந்திரன் நினைத்தான் . பிரம்மாவினோடு 
இந்திரனும் தேவர்களும் ஏழு ரிஷிகளின் வீட்டிற்குச் 
சென்று சோம பானத்தைப் பருகினார்கள் . 


சோம பானத்தை வேள்வித் தீயில் சொரிந்து 
பலியிட்டபோது , அக்கினி தேவன் ரிஷிபத்தினி 
களைக் கண்டதும் காமுற்று . அவர்களைத் தீண்ட 
முயன்றான் . அவர்கள் அக்கினியை மதிக்காது 
போய் விடவே , அக்கினி ஏமாந்து சென்று விடு 


கின்றான் . 


49 


சுவாக - தந்திரம் 

ஆனால் , சுவாகா என்பவள் அக்கினியின் மேல் 
காதல் கொண்டு , அவனுடைய ஆசையை நிறை 
வேற்றும் வண்ணம் , அக்கினியிடம் ரிஷிபத்தினிகள் 
தனித்தனியே வந்து ஆசையைத் தணிப்பார்கள் 
என்று கூறுகின்றாள் . 

சுவாகா , தன்னுடைய சாமர்த்தியத்தினால் ஒவ் 
வொரு ரிஷிபத்தினிகளுடைய உருவம் கொண்டு 
மாறி வந்து அக்கினியுடன் சேருகின்றாள் . 

ஆனால் வசிஷ்டருடைய மனைவியான 
அருந்ததியின் உருவத்தைச் சுவாகாவால் எடுக்க 
முடியவில்லை . 


ஆறுமுகன் தோன்றினான் 

அக்கினியுடன் ஒவ்வொரு சேர்க்கைக்குப்பின்னும் 
சுவாகா , அக்னியின் விந்துவை கருடப் பறவை 
உருவில் எடுத்துச் சென்று சுவேத மலையில் 

ஒரு 
பொன்னாலான பாத்திரத்தில் , சரலனத்தில் புல் 
நிறைந்த இடத்தில் வைக்கின்றாள் . அங்கு குமரன் 
ஆறுதலைகளுடன் பன்னிரண்டு கைகளுடன் பிறந் 
தான் . அந்த ஆறு தலைகளில் ஒரு தலையானது 
ஆட்டுத் தலையாக இருந்தது . 

பிறந்த ஆறே நாட்களில் ஸ்கந்தன் போர் 
புரியும் வல்லமை பெற்றான் . நான்கு நாட்களில் 
கதிரவனுடைய ஒளிமயமாய் மாறிக் கர்ஜனைகள் 
புரிந்து , அம்புகளைச் சுவேத குன்றிலிருந்து 
கிரௌஞ்சகிரி மீது எறிகின் றான் . 


50 


தேவர்களின் சூட்சி 

ஸ்கந்தனுடைய வீரதீரச் செயல்களைக் கேள்வி 
யுற்றுத் தேவர்கள் பயப்பட்டு இந்திரனிடம் 

முறை 
யிடுகிறார்கள் . இந்திரன் . ' ஒரு குழந்தையுடன் 
போர் புரிய மாட்டேன் ' என்று மறுக்கின்றான் . 

தேவர்கள் துர்தேவதைகளையும் நோய் உண் 
டாக்கும் தேவதைகளையும் ஸ்கந்தனைக் கொல்ல 
அனுப்புகின்றார்கள் . ஆனால் அவர்கள் ஸ்கந்த 
னைத் தங்களுடைய குழந்தையாகக் கருதிக் காப் 
பாற்றினார்கள் . 
இந்திரன் போர் புரிதல் 

தேவர்கள் , இந்திரன் தலைமையில் ஸ்கந்த 
னுடன் போரிட வருகின்றார்கள் . 


ஆனால் ஸ்கந்தன் இந்திரனுடைய படையைத் 
தனது 

வாய் வழியால் தீயை ஊதி முறியடிக் 
கின்றான் . 


இந்திரன் கடைசியாகத் தன்னுடைய வலிமை 
மிக்க ஆயுதமான , இடியைத்தாக்கு தலுக்குரிய வஜ்ர 
ஆயுதத்தை ஸ்கந்தன் மேல் எறிகின்றான் . அது 
ஸ்கந்தனுடை உடலில் வலது பகுதியில் சிறிது 


பிளக்கிறது . 


பிளந்த பகுதியில் விசாகன் என்ற தெய்வம் , 
சக்தி ஆயுதம் தரித்துத் தோன்றுகின்றான் . அதை 
பார்த்து இந்திரன் நடுங்கிச் 

சரணாகதி 
அடைகின்றான் . 


51 


தேவர்கள் ஸ்கந்தனை ' இந்திரன் ' ஆகும்படி 
கேட்டுக் கொள்கிறார்கள் . ஸ்கந்தன் மறுக் 
கின்றான் . 
தேவர்கள் 

படையின் தளபதியாக ஏற்றுக் 
கொண்டு தேவசேனையை மணக்கின்றான் . 


லக்குமி வணங்குதல் 

லட்சுமி தேவி , ஸ்கந்தனை சேவித்து பொன் 
அணிகலன்களை அணிவிக்கின்றான் . லட்சுமிதேவி 
தொழுவதிலிருந்து , ஸ்கந்தன் எவ்வளவு தூரம் 
உயர்த்தப்பட்டான் , சிறப்படைந்தான் 

என்பது 
தெரிகின்றது . 

அடுத்து , ருத்திரன் பார்வதியோடு ஸ்கந்தனைக் 
கண்டு சிறப்புச் செய்கிறான் . 
பாரதம் கூறும் முருகன் 

மகாபாரதம் இவ்விடத்தில் , அக்கினியை ருத்திர 
னென்றும் சுவாகாவே 

என்றும் கூறு 
கின்றது ருத்திரனுடைய விந்துவே அக்கினியின் 
மேல் விழுந்து சுவேதமலையில் கார்த்திகைப் பெண் 
களால் ஸ்கந்தனாக பிறந்தான் 

அக் 
கதை கூறுகின்றது . இவ்வாறாக ஸ்கந்தன் ருத்திர 
சிவனின் குமாரனாக மாறுகின்றான . 


உமை 


என்று 


பரிபாடலில் முருகன் தோற்றத்தைப் பற்றி 
வரும் கதை , மகாபாரதத்துக் கதைகளில் ஒன்றை 
ஓட்டியே வருகின்றது . 


52 


மாதிரம் அழல் , எய்து அமரர் வேள்விப் 
பாகம் உண்ட பைங் கட் பார்ப்பான் 
உமையொடு புணர்ந்து , காம வதுவையுள் 
அமையாப் புணர்ச்சி அமைய , நெற்றி 
இமையா நாட்டத்து ஒருவரங் கொண்டு , 
‘ விலங்கு ' என விண்ணோர் வேள் வி முதல்வன் 
விரிகதிர் மணிப் பூணவர்க்குத் தான் ஈத்தது 
அரிதென மாற்றான் , வாய்மையன் ஆதலின் 
எரி கனன்று ஆனாக் குடாரிகொண்டு அவனுருவு 
திரித்திட் டோன் , இவ் வுலகுஏழும் அருளக் 
கருப்பெற்றுக் கொண்டோர் , கழிந்தசேய் யாக்கை 
நொசிப்பின் ஏழ்உறு முனிவர் , நனியுணர்ந்து , 
வசித்ததைக் கண்டம் ஆக மாதவர் , 
'மனைவியர் ' நிறைவயின் , வசிதடி சமைப்பின் , 
சாலார் ; தானே தரிக்க என , அவர் அவி 
உடன் பெய் தோரே , அழல்வேட்டு ; அவ் அவித் 
தடவுநிமிர் முத்தீப் பேணிய மன் எச்சில் , 
வடவயின் , விளங்கு ஆல் உறைஎழு மகளிருள் 
கடவுள் ஒருமீன் சாலினி ஒழிய , 
அறுவர் மற்றையோரும் அந்நிலை அயின்றனர் : 
மறு அறு கற்பின் மாதவர் மனைவியர் 
நிறைவயின் வழா அது நிற்சூலினரே ; 
நிவந்து ஓங்கு இமயத்து நீலப்பைஞ் சுனைப் 
பயந்தோர் என்ப , பதுமத்துப் பாயல் : 
பெரும்பெயர் முருக ! நிற் பயந்த ஞான்றே ' 


பரிபாடல் : 5 : 26-50 


53 


பரிபாடலில் குறிப்பிடும் முருகன் பிறப்புக்கதை , 
மகாபாரதத்தில் காணப்படும் முதற்கதையொடு 
பிற கதைகளைக் கலந்து புனைந்த கதையாகத் 
தெரிகின்றது . மகா பாரத முதற் கதையில் அக் 
கினியே முருகனின் தகப்பன / கக் குறிக்கப்படு 
கின்றான் . ஆனால் அந்தக் கதையிலேயே அக்கினி 
ருத்திரனாகவும் , சுவாகா உமா வாகவும் , இறுதியில் 
கூறப்படுகின்றார்கள் , 


சிவன் ஈன்ற ஸ்கந்தன் 


பின்னர் வரும் மகாபாரதக் கதையில் , சிவ 
னுடைய விந்துவிலிருந்தே ஸ்கந்தனாகிய முருகன் 
தோன்றியதாகக் கூறப்பட்டுள்ளது . 


ஆனால் , இந்திரன் சிவனிடம் தன் விந்துவில் 
தோன்றிய கருவை அழிப்பதாக வரத்தைக் கொடுத் 
தான் என்றோ அக்கருவைப் பல ( துண்டங்களாகக் ) 
கண்டமாகச் சேதித்தான் என்றோ வரும் 
மகாபாரதத்தில் கூறப்படவில்லை . அங்ஙனம் 
சேதித்தலாற் கழிந்த சேயாக்கு தற்கு உரிய கருவை . 


கதை 


' இஃது , அமரர் சேனைக்குத் தலைவனாம் 
எனச் சமாதியானுணர்ந்து , இந்திரனுக்கிரதம் 
வாராமை கூறி , அவன பககலில் பெற்றுக் 
கொண்டு போன தெய்வ முனிவர் எழுவரும் 
இறைவன்கண்டமாகவசித்ததாகிய வசிதடியை , 
தன் மனைவியர் தரித்துச் சமைவிப்பராயின் 
நிறைவயிற் சாலார் . அதனால் அங்கியில் 


54 


தானே தரிக்கவெண்ணி , அம் மாதவர் அழலை 
வேட்டு , அதன்கண் அவியுடனே பெய்தார் . 
பெய்ய , 

அவ் வவியோடு குண்டங்களில் 
நிமிர்ந்த முத் தீக் கொள்ளுதலால் , புரோடச 
மாகிய அதனை வானத்து வடவயினுறைகின்ற 
மகளிருட் எழுவருட் கடவுட் கற்பினையுடைய 
ஒரு மீனாகிய அருந்ததியொழிய விளங்குகின்ற 
கார்த்தியையாகிய அறுவரும் அப்பொழுதே 
அயின்றார் ' 


என்று பரிமேலழகர் உரை கூறியுள்ளார் . 


சிவன் தன் விந்துக்கருவை மழுவால் சேதிப் 
பதற்கு வரங் கொடுத்தான் என்ற கதையும் , அவ் 
வாறு சேதித்ததை ரிஷிகள் தம் மனைவியருக்குக் 
கொடுத்தால் , தரித்துச் சூலுறமாட்டார்கள் என்று 
அக்கினியிலே ஓம குண்டத்தில் போட்டு எடுத்து , 
ரிஷிபத்தினிகளிடம் கொடுக்க , அவர்கள் அதனை 
உண்டு சூலுற்றனர் என்று கூறப்பட்டுள்ள கதை . 
யும் மகாபாரதத்தில் இல்லை . 


வட நாட்டுக் கதைகளில் 


ஆனால் 


பரிமேலழகர் , ‘ இக் கதையைப் 
பௌராணிகர் சொல்வர் ' என்று கூறியதால் , வட 
மொழியில் ஸ்கந்தனைக் குறிப்பிடும் புராணங் 
களிலிருந்து இக் கதை எடுக்கப்பட்டதாகக் கருத 
வேண்டும் . 


55 


மற்றும் ஸ்கந்தனாகிய முருகன் பிறப்பதற்கு, 
அக்கினியைச் சம்பந்தப்படுத்திக் கூறும் கதைகள் 
மகாபாரதத்தில் வருகின்றன . 


அக்கினியே ஸ்கந்தனின் தகப்பனாகவும் ஒரு 
கதையில் கூறப்படுகின்றான் . ஆதலின் அக்கினியின் 
மகன் ஸ்கந்தன் என்பது மறுக்கப்படவில்லை . 


பரிபாடல் கூறும் சிறிது மாறுபட்ட இக்கதை, 
வேறொரு வடமொழி நூலிலிருந்து எடுத் 
திருக்கலாம் . 


படை 


இதே கதையைத் திருமுருகாற்றுப்படையில் 
நச்சினார்க்கினியர் கூறியுள்ளார் . திருமுருகாற்றுப் 
' அறு வேறு 

வகையில் அஞ்சுவரமண்டி 
அவுணர் நல்வய மடங்க ' என்ற வரிக்கு ( 57-58 ) 
விளக்கம் கூறுங்கால் , ' ஆறுவேறுபட்ட கூற்றாலே ' 
என்று கொண்டு பின் வரும் கதையைக் கூறி 
யுள்ளார் . 


ஒரு எடுத்துக் காட்டு 

இறைவன் உமையை வதுவை செய்து ' 
கொண்ட நாளிலே , இந்திரன் சென்று , ' நீ 
புணர்ச்சி தவிர வேண்டும் ' என்று வேண்டிக் 

- 
கொள்ள , அவனும் அதற்கு உடன்பட்டு , அது 
தப்பானாகிப் புணர்ச்சி தவிர்ந்து , கருப்பத்தை 
இந்திரன் கையிற் கொடுப்ப , அதனை 
இருடிகள் உணர்ந்து , அவன் பக்கனின்று 
வாங்கித் தமக்குத்தரித்தல் அரிதாகையினாலே ,. 


56 


இறைவன் கூறாகிய முத் தீக்கட் பெய்து , 
அதனைத் தன் மனைவியர் கையிற் கொடுப்ப , 
அருந்ததி யொழிந்த அறுவரும் வாங்கிக் 
கொண்டு விழுங்கிச் சூன் முதிர்ந்து சரவணப் 
பொய்கையிற் பதுமப் பாயலிற் பயந்தாராக , 


' ' அது ஆறு கூறாக வளர்கின்ற காலத்து , 
இந்திரன் , தான் இருடிகளுக்குக் கொடுத்த 
நிலையை மறந்து , ஆண்டு வந்து வச்சிரத்தான் 
எறிய , அவ் வாறு வடிவும் ஒன்றாய் அவ 
னுடனே பொறாது , அவனைக் கெடுத்துப் 
பின் சூரபன்மாவைக் கொல்லுவதற்கு ஆறா 
கிய வேறுபட்ட கூற்றாலே மண்டிச் சென்ற 
தென்று புராணங் கூறிற்று . 


' இதனைப் பாயிரும் பனிக்கடல் ( பரி . சூ ) 

பரிபாட்டானுணர்க . இவ்வாறன்றி 
வேறுவேறு புராணங் கூறுவாருமுளர் . '' 


என்று 


சூரபன்மன் கதை 

இந்தக் கதை , வடமொழி நூல்களில் காணப் 
படும் கதையை ஒத்துப்போயினும் , சூரபன்மாவைக் 
கொல்லுவதற்கு எடுத்த ஆறாகிய வேறுபட்ட 
உருவம் என்பது , தமிழில் சேர்த்துக் கொண்ட 

கதையாக 


புராணக் 


உள்ளது . 


ஏனெனில் , -- சூரபன்மாக் கதை வடமொழியில் , 
மகாபாரதத்திலோ இராமாயணத்திலோ இல்லை . 


57 


சங்க நூல்களில் முரு ச.ன் 


ஸ்கந்தன் தலைமை 


ஆறு நாள் வளர்ச்சி 

மகாபாரதத்தில் சல்யாபர்வத்தில் , ஸ்கந்தனின் 
பிறப்பிலிருந்து , ஆறு நாட்களின் வளர்ச்சி கூறப் 


பட்டுள்ளது . 


முதல் நாள் , கருவில் உருவாகின்றான் . 


இரண்டாம் நாள் , எல்லோருக்கும் தெரியும் 
படி . தோன்றுகின்றான் . 


மூன்றாம் நாள் , குழந்தையாகின்றான் . 


நான்காம் நாள் , அங்கங்கள் வளர்ந்து குமர 
னாகத் தோன்றி , சேனாபதியாக 
கின்றான் . 


மாறு 


ஐந்தாம் நாள் , சிவனுடைய வில்லை யெடுத்து , 
தேவர்கள் தொழ . வீரச் செயல் புரிகின்றான் . 


ச . மு . - 4 


58 


ஆறாவது நாள் , சக்தி என்ற வேலாயு 
தத்தை எடுத்துக் கர்ஜனை செய்து , கிரௌஞ்ச 
மலையையே 

வீசிப் பிளக்கின்றான் . 


இந்த ஆறாம் நாள் 'சஸ்தி ' (சஷ்டி ) என்று 
இன்றும் புனிதமான 

கருதப்படு 


நாளாகக் 


கின்றது . 


சிவனின் மகன் 


மகாபாரதத்தில் பின்னால் வரும் ஒரு கதை 
யில் , சிவபெருமான் ஸ்கந்தனுக்கு நேரில் தகப்பா 
னாகின்றான் . 


சிவபெருமானின் விந்து அக்கினியில் விழு 
கின்றது . அதைத் தாங்க முடியாமல் அக்கினி 
கங்கை நதியில் போட்டு விடுகின்றது . அங்கு ஆறு 
கார்த்திகை மாதர்களும் பாலூட்டி வளர்க்கின் 
றார்கள் . கங்கையும் பிரகஸ்பதியும் பிறப்புச் 
சடங்குகள் நடத்துகின்றனர் . 


ருத்திரனும் உமையும் , அக்கினியும் கங்கையும் , 
பிரமனிடம் ஸ்கந்தனைச் சேனாதிபதியாக்கும்படிச் 
சொல்கிறார்கள் . 


பெற்றவர் எத்தனை பேர் ! 

உருத்திரனும் பார்வதியும் அக்கினியும் கங்கை 
யும் ஸ்கந்தனுக்கு முன் தோன்றித் , தாங்கள் தான் 
தாய் தந்தையர் என்று கூறுகின்றார்கள் . 


59 


ஸ்கந்தன் 

' சாகா ', 
‘ விசாகா ' 
' நைகமேயா ' , 

• ஸ்கந்தா ' 
என்ற நான்கு உருவங்களைத் தரிக்கிறான் . 


ஸ்கந்தன் ருத்திரனை அடைகின்றான் . 


விசாகன் 


பார்வதியை அடைகின்றான் . 


நைமேயன் அக்கினியை அடைகின்றான் . 


சாகா 


கங்கையை அடைகின்றான் . 


போரும் பரிசும் 

அடுத்து ஸ்கந்தன் , தாரகன் தலைமையில் 
வந்த மகிஷனையும் மற்றைய அவுணர்கள் எல்லா 
ரையும் அழிக்கின்றான் . 


பாணாசுரன் , கிரௌஞ்ச மலையில் புகுந்திருந் 
தான் . அவனை ஸ்கந்தன் அம்புஎய்து கொன்றான் . 


தேவர்கள் ஸ்கந்தனுக்குப் பல பொருள்களைப் 
பரிசாகக் கொடுத்தார்கள் . 


இந்திரன் அம்பையும் கொடியையும் கொடுத் 

தான் . 


60 


சிவன் 30,000 போர் வீரர்களைக் கொடுத்தான் . 


விஷ்ணு 

மாலையையும் உமா 
துணியையும் கொடுத்தார்கள் . 


கங்கை அமுத கலசத்தைக் கொடுத்தாள் . 


மகனான 

மயிலைக் 


கருடன் தன்னுடைய 

கொடுத்தான் . 


வருணன் பாம்பைக் கொடுத்தான் . 


அருணன் சேவலைக் கொடுத்தான் . 


பிரமன் கருமான் தோலைக் கொடுத்தான் . 


எல்லாத் தேவரும்ஸ்கந்தனைப் புகழ்ந்தார்கள் . 


வேறொரு கதை 


மகாபாரதத்தில் பதின்மூன்றாவது புத்தகத் 
தில் ஸ்கந்தனுடைய பிறப்பைப் பற்றி வேறொரு 
கதை கூறப்பட்டுள்ளது . 


சிவனும் பார்வதியும் சல்லாபம் செய்து 
கொண்டிருந்தார்கள் . தாரகனான அசுரன் , தேவர் 
களைத் துன்புறுத்தி வந்தான் . தேவர்கள் , 
கார்த்திகை மாதர்களைச் சிவனுடைய ஆறு விந் 
துவை வளர்க்கக் கேட்டுக் கொண்டனர் . 


61 


கார்த்தியை மாதர்கள் அவனை வளர்த்ததால் 
கார்த்திகேயன் என்றழைக்கப்பட்டான் . 


சிவனின் சிந்தின விந்துவிலிருந்து பிறந்ததால் 
ஸ்கந்தன் என்றழைக்கப்பட்டான் . 


சரவணப் 

பொய்கையில் மறைத்து வளர்க்கப் 
பட்டதால் , குகன் என்றழைக்கப்பட்டான் . 


பிறகு அவன் சேனைத் தலைவனாகின்றான் . 
ஒவ்வொரு தெய்வமும் பரிசுப் பொருள்களைத் 
தருகின்றார்கள் . 

பின்னர் ஸ்கந்தன் , சக்தி ஆயுதத்தைக் 
கொண்டு தாரகாசுரனைக் கொல்லுகின்றான் . 


வால்மீகி கூற்று 

வால்மீகி இராமாயணத்தில் ஸ்கந்தனுடைய 
பிறப்பு வேறு விதமாகக் கூறப்பட்டுள்ளது .. 


மகளான உமாவை 


இமவான் தன்னுடைய 
ருத்திரனுக்குத் திருமணம் செய்து வைக்கிறான் . 
நூறாண்டு வரை அவர்களுக்கு ஒரு குழந்தையும் 
பிறக்கவில்லை . 

ருத்திரனுக்குக் குழந்தை பிறந்தால் , அவன் 
எல்லாரையும் மிஞ்சி விடுவான் என்று கருதி , 
தேவர்கள் ருத்திரனிடம் ' மகனைப் பெற 
வேண்டாம் ' என்று கேட்டுக் கொள்கிறார்கள் , 
அதற்குச் சம்மதிக்கின்றான் . 


62 


அதே சமயம் ருத்திரனுடைய விந்து , சிதறித் 
தரையில் விழுகின்றது . தரைத் தெய்வம் மட்டும் 
தான் அதைத் தரிசிக்க முடியும் . 


தேவர்களுடைய வேண்டுகோள்படி அக்கினியும் 
வாயுவும் விந்துவில் புகுந்ததும் , அது சுவேத மலை 
யாகின்றது . அந்த மலையில் , சரவணத்தில் குமரன் 
பிறக்கின்றான் . இதை அறிந்த உமாதேவி , தேவர் 
களுக்கு மனைவிமார் 

மூலம் மகன்கள் பிறக்கக் 
கூடாது என்று சாபமிடுகின்றாள் . தரைத் தெய்வத் 
தையும் பலரின் 

மனைவியாக 

வாழும்படி சாபம் 
தருகின்றாள் . 


தேவர் தானைத் தலைவன் 


இராமாயணத்திலே அடுத்த அத்யாயத்தில் 
இக்கதை வேறுவிதமாக மாற்றிச் சொல்லப்பட்டிருக் 


கின் றது . 


ருத்திரன் தவம் ( தபசு ) செய்யச் சென் 

று 
விட்டான் . தேவர்களுக்கு ஒரு 

சேனாதிபதி 
வேண்டியிருந்தது . தேவர்களுடைய வேண்டு 
கோளின்படி , அக்கினி விந்துவை எடுத்துக் கங்கை 
மிடம் தருகிறான் . ஆனால் 

அவளால் அந்த 
விந்துவைத் தரிக்க முடியவில்லை . 


அது பொன்னால் ஆன வெள்ளம் போல மாறி , 
மரஞ் செடி கொடி எல்லாவற்றையும் பொன்மய 
மாக்குகின்றது . 


63 

15 
சூட்டால் உலோகங்கள் 


அதன் 


தோன்று 


கின்றன . 


பொன்னாலான தாமரைக் காட்டில் குமரன் 
பிறக்கிறான் . கார்த்தியைப் பெண்டிர் பாலூட்டு 
கிறார்கள் . கடைசியாய் 

தைத்தியர்களாகிய 
( தைத்திரியர் ) அவுணர்களைக் 

குமரன் வெல் 
கின்றான் . 


64 


புதுக் கதை 


மன்மதன் கதை 


குமாரசம்பவம் என்னும் 
கதை கூறப்பட்டுள்ளது . 


ஸ்கந்தன் பிறப்புக் 


மகளான 


சிவன் இமாலய மலையில் தவம் செய்கின் 
றான் . இமவானுடைய 

பார்வதி ஒவ் 
வொரு நாளும் இமாலய மலையில் பூப் பறிக்க 
வருகின்றாள் . 


தாரகாசுரன் , பிரம்மா கொடுத்த வரத்தால் 
தேவர்களைத் துன்புறுத்துகிறான் . இந்திரனின் 
தூண்டுகோலால் தேவர்கள் பிரமனிடம் சென்று ஒரு 
சேனாதிபதியைக் கேட்கிறார்கள் . 


சிவன் ஒருவனால் தான் இக் காரியம் முடியும் 
என் 

று கேள்விப்பட்டு , சிவன் பார்வதி மேல் மோகம் 
கொள்ளும்படி ஏற்பாடு செய்கிறார்கள் . காமனை 
அணுகி வேண்டுகிறார்கள் . 


65 


காமன் பார்வதியுடன் சென்று , சிவன் மேல் 
தன்னுடைய மன்மத பாணங்களைப் பொழிகின் 
றான் . சிவன் தபசு கலைகின்றது . 


ஆயினும் உடன் சமாளித்துக் கொண்டு , நெற்றிக் 
கண்ணைத் திறந்து காமனை எரிக்கின்றான் . 


பின்னர் , சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் 
நடக்கின்றது . காமனும் உயிர்த்தெழுகின்றான் . 


பார்வதி அவமானப்பட்டுத் தவம் செய்யப் 
போகின்றாள் . 


அக்கினியின் செயல் 

பின்னர் சிவனுக்கு ஒரு மகனும் பிறக்கவில்லை . 
ஆனால் பின்னால் சேர்க்கப்பட்ட அத்தியாயங் : 
களில் , சிவனும் பார்வதியும் தனித்து இருந்தபோது 
அக்கினி ஒரு புறா உருவில் உள்ளே 

நுழை 
கின்றான் . இதைப் பார்த்த பார்வதி , சிவனை 
விட்டுச் செல்கின்றாள் . 


சிவனது விந்துவை , புறா உருவில் இருந்த 
அக்கினி எடுத்துச் செல்கிறான் . அந்த விந்தே . 
சரவணப் பொய்கையில் 

பொய்கையில் குழந்தையாகப் பிறந்து , 
கார்த்திகைப் பெண்டிரால் வளர்க்கப்படுகிறது . 
குமரன் வளர்ந்து சேனாதிபதியாகித் தாரகாசுரனை 
வெல்லுகின்றான் . 


வடமொழியில் உள்ள ஸ்கந்தனைப் பற்றிய 
கதைகள் மேலே விளக்கப்பட்டன . 


66 


வானமாமலையின் கருத்து 

தமிழில் ஸ்கந்தன் தோன்றியதைப் பற்றி ஒரு 
கதை , சிற்பங்களில் உள்ளதை அறிஞர் 
மாமலை , ' ஆராய்ச்சி ' இதழில் எழுதிய ' முருக 
வணக்கம் இரு பண்பாடுகளின் இணைப்பே ' என்ற 
கட்டுரையில் கூறியுள்ளார் . 


வான 


பிட்சாடனர் சிற்பத்தை அவர் குறிப்பிடுகின் 
றார் . நெடுவேளைப்போல் பிச்சை ஏற்கும் உருவத் 
தோடு , அம்மணமாகப் பிட்சாடனர் நடக்கின்றார் . 
இடதுபுறம் ஏழு பெண்கள் உடை குலைந்து மார்பு 
களைக் காட்டிக்கொண்டு முகத்தில் வெட்கம் 
தோன்ற நிற்கின்றனர் . இதைப் பற்றிய கதை 
பின் வருமாறு : 


ஏழு ( சப்த ) முனிவர்கள் இறைவனை ஏற்க 
வில்லை . அவர்களது அகம்பாவத்தைப் போக்க 
இறைவன் முடிவு செய்தான் . அவர்கள் இல்லாத 
சமயம் அவர்களுடைய குடில்கள் ( பர்ணசாலைப் ) 
பக்கம் , எந்த ஆடையுமின்றிச் சென்றார் . பிச்சை 
யெடுப்பவர் போல மாறுவேடம் தரித்து ஏழு ரிஷி 
பத்தினிகளையும் கண்டார் . 


அவர்கள் அவர் மீது மோகம் கொண்டு . ஆடை 
குலைந்து காம வேட்கை முகத்தில் தோன்ற , ஓடி 
வந்தனர் . அவர்களைக் கண்டதும் வெளியேறிய 
விந்தினை , உமை எடுத்துச் சரவணப் பொய்கை 
யில் இட்டாள் . 


67 


இது ஆறுமுறை நிகழ்ந்ததாக அக்கினிக் 
கதையில் கூறப்பட்டுள்ளதைப் போலவே , தமிழ் 
நாட்டில் முருகன் தோற்றம் பற்றிய கதைகள் 

சொல்லும் ' 
என்று அறிஞர் 

அறிஞர் வானமாமலை கூறியது அரிய 
செய்தியாகும் . 


வடக்கு - தெற்கு வேறுபாடு ! 


பிட்சாடனர் சிற்பங்கள் பல்லவர் காலத்திலும் 
பிறகும் பல கோயில்களில் காணப்படுகின்றன ; 
கவனிக்கத் தக்கது . 


தமிழ் நாட்டில் வடநாட்டுக் கதையைப் பின் 
பற்றி மாற்றித் தோன்றிய கதையாகும் இது . 


அக்கினி குமாரன் என்று சொல்லாது சிவனு 
டைய குமாரன் என்று தமிழ் நாட்டில் கதை கூறின 
தற்கு , அறிஞர் 

கூறும் கருத்தும் 
ஒப்புக்கொள்ளத் தக்கதாகும் . 


வானமாமலை 


தமிழ் நாட்டில் புகழ்பெற்று வந்த ஸ்கந்தனை , 
அக்கினி குமாரனாக அறிமுகப்படுத்துவது பொருந் 
தாது . 


சில கதைகள் 


புகழ் பெற்ற தந்தை சிவன் பெற்ற மகன் 
என்று சங்ககாலத்திலேயே சிறப்புப் பெற்ற ஆலமர் 


68 


செல்வன் முதலிய பெயர்களைத் தரித்த முழுமுதற் 
கடவுளான சிவனின் மகனாக ஸ்கந்தனைப் படைத் 
தனர் என்று கூறியுள்ளார் . 


ஆனால் மகாபாரதத்திலேயே , இராமாயணத் 
திலேயே ருத்ரசிவனின் மகனாக ஸ்கந்தன் கதை 
கூறப்பட்டுள்ளதைக் கவனிக்கவேண்டும் . 


குமார சம்பவத்திலும் சிவபெருமானின் மகனா 
கவே ஸ்கந்தன் கூறப்பட்டுள்ளான் . பரிபாடலிலும் 
திருமுகாற்றுப்படையிலும் 

சிவனே 

முருகனின் 
தந்தையாகக் கூறப்பட்டுள்ளது . 


ஆனால் 


பரிசுப் பொருள்கள் 

மகாபாரதத்தில் சல்ய பருத்தில் சொல்லப்படுவது 
போலவே ஸ்கந்த முருகனுக்குப் பரிசுகள் வழங்கி 
யதைப் பரிபாடல் குறிப்பிட்டுள்ளது . 
அவை வெவ்வேறாக இருக்கக் காண்கிறோம் , 
பரிபாடலில் பரிசுப் பொருளை மெய்யிற் பிரித்துக் 
கொடுத்தார்கள் என்று சொல்வதும் வேறுபட்ட 
தாகும் . 

அக்கினி கோழியையும் இந்திரன் மயிலையும் 
கொடுத்தனர் . 


மகாபாரதத்தில் கருடன் மயிலைக் கொடுத்த 
தாக உள்ளது . இந்திரன் அம்பையும் கொடியை 
யும் கொடுத்தான் என்றும் மகாபாரதம் குறிப்பிட் 


டுள்ளது . 


69 


பரிபாடலில் யமன் வெள்ளாட்டு மறியைக் 
கொடுத்தான் . 

அது போன்று மற்றவரும் பிற 
பொருள்களை முருகனுக்குப் பரிசாகத் தந்தனர் 
என்று உரைக்கப்பட்டுள்ளது . 


மெய்யினின்று 

வாங்கிப் 

படையாகத் தந்த 
மறியும் மயிலும் கோழிச் சேவலும் வில்லும் மானும் 
வாளும் ஈட்டியும் கோடாரியும் மழுவும் கனலியும் 
மாலையும் மணியும் ஆகியவற்றைப் பன்னிரண்டு 
கைகளில் ஏந்தினான் என்று கூறப்படும் செய்தி 
வட நூல்களில் இல்லை . 


விஷ்ணு 


கூறியிருப்பவையும் 


புராணத்தில் 
மாறுதலானவையே . 


சே வலை 

ம் 
விஷ்ணு 

மயிலை யும் 

யு 
ஸ்கந்தனுக்குக் கொடுத்தான் ; சரஸ்வதி 
குழலைக் கொடுத்தாள் ; பிரம்மா ஆட்டுக்கிடாயைக் 
கொடுத்தான் ; சிவன் செம்மறியாட்டைக் கொடுத் 
தான் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது . 


ஆறுமுகங்களின் ஆற்றல் 

திருமுருகாற்றுப்படையில் முருகனின் 
முகங்கள் என்னென்ன செய்கின்றன 

என்று 
விளக்கிக் கூறியுள்ளது . 

இந்த விளக்கம் வடமொழி நூல்களில் இல்லை . 


ஒரு முகம் , இருள் கெடும்படி பல கிரணங் 

களைத் தோற்றுவித்தது . 


70 


ஒரு முகம் தன்னிடம் வரம் வேண்டுவோருக்கு . 

வரம் கொடுத்தது . 
ஒரு முகம் அந்தணருடைய யாகங்களைப் 

பாதுகாத்தது . 
ஒரு முகம் வழங்காத வேதங்களிலும் , நூல் 

களி லு முள்ள பொருள்களை 
ஆராய்ந்து , இருடிகள் இரட்சை 
யடையும் திசைகளையெல்லாம் 

விளக்கியது . 
ஒரு முகம் அசுரர்களை அழித்துக் கள வேள் 

வியை விரும்பியது . 
ஒரு முகம் குறமகளான வள்ளியோடு 

மகிழ்ச் 
சியைக் காட்டியது . 
மேலும் , முருகனின் பன்னிரு கைகளும் என்ன 
செய்தன என்பதும் விளக்கப்பட்டுள்ளது . இந்த 
விளக்கமும் மகாபாரதம் முதலிய பண்டைய வட 
மொழி நூல்களில் கூறப்படவில்லை . 

முருகனுக்குத் தனித்த கோயில் கி.பி. 
ஒன்பதாம் நூற்றாண்டிற்கு முன்னர்த் 
தோன்றிய ஆனைமலையிலுள்ள லாடன் 
கோயிலேயாகும் . 

பல்லவர் காலத்தில் , முருகன் சோமாஸ்கந்தர் 
உருவிலே குழந்தையாகக் காணப்படுகின்றான் . 

சோழர் காலத்தில் முருகனுக்குத் தனிக் 
கோயில்களும் செப்புப் படிமங்களும் தோன்றின . 


71 


முருகன் ஊர்தி, கொடி யாது ? 


யானையா ? மயிலா ? 


முருகனுக்குரிய சேவலும் மயிலும் யானையும் 
குறிப்பிடப்படுவதில் , வடமொழி நூல்களிலிருந்து 
திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் வேறுபடு 


கின்றன . 


யானை , மயில் ஊர்திகள் 

தமிழ் நூல்களில் முதன் முதலில் முருகனுடைய 
வாகனமாகக் கூறப்பபடுவது யானையாகும் . 


4 


சூருடை முழுமுதல் தடிந்த பேரிசைக் 
கடுஞ்சின விறல்வேள் களிறுஊர்ந் தாங்கு 

பதிற்றுப்பத்து : 11-5-6 
முருகன் ஊர்ந்த யானையைப் ' பிணிமுகம் ' என் 
றழைத்தனர் . 


' ஓடாப் பூட்கை பிணிமுகம் வாழ்த்தி ' 

திருமுருகாற்றுப்படை : 247 
என்று வரும் திருமுருகாற்றுப்படை வரியில் பிணி 
குகம் என்பதற்கு , ' பிணிமுகம் என்ற பட்டத்திற் 


72 


, 


குரிய யானை யென்று பொருள் கூறி , மயிலுமாம் ' 
முன்று 

உரையாசிரியர் கூறியுள்ளார் . ஆனால் , 
பிணிமுகம் என்றால் யானை என்பது பதிற்றுப் 
பத்திலிருந்து தெளிவாகத் தெரிகின்றது .. 


மணிமயில் உயரிய மாறா வென்றி 
பிணிமுக வூர்தி ஒண்செய் யோனும் என 

புறநானூறு : 56 


இதன் உரையில் 


' மயிற்கொடியை மாறாத வெற்றியையுடைய 
அம் மயிலாகிய ஊர்தியையுடைய ஒள்ளிய 
செய்யோன் ' 


என்று பொருள் கூறப்பட்டுள்ளது . 


மயிலே கொடி யென்றும் 

மயிலே வாகன மென்றும் 
கூறுவது பொருத்தமாக இல்லை . 


வட நாட்டில் கி . பி . நான்காம் நூற்றாண்டி 
லிருந்து காணப்படும் 

காணப்படும் ஸ்கந்தனது உருவத்தில் 
தான , மயில் முதலில் ( முருகனது ) வாகனமாகக் காட் 
டப்பட்டுள்ளது . 

ததும்பு சீர் இன் இயங் கறங்கக் , கைதொழுது , 
உருகெழு சிறப்பின் முருகு மனைத் தரீஇ 
கடம்புங் களிறும் பாடி , நுடங்குபு ' 

- அகநானூறு : 138 


73 


வாகனமாக 


முருகனின் 


அகநானூற்றுப் பாட்டில் , முருகன் ஏறுவதற்குரிய 
வாகனமாகிய யானை கூறப்படுவதைக் காணலாம் . 
ஆதலின் , சங்க காலத்தில் யானையே 

இருந்தது . 
அதற்குப்பின்னர் பிணிமுகம் என் 

மயிலை 
வாகனமாகக் கூறினர் என்றுதெரிகின்றது . 
கோழிக் கொடி 
முருகனுக்குரிய கொடி கோழிக் கொடியாகும் . 

கோழியோங்கிய வென்றடு விறற்கொடி ' 
என்று திருமுருகாற்றுப்படை ( 38 ) கூறியுள்ளது . 

வாரணக் கொடியோடு வயிற்பட நிறீ 
என்று திருமுருகாற்றுப்படை ( வரி 219 ) மீண்டும் 
கூறியுள்ளது . 

ஆனால் , கோழிக் கொடி பிற நூல்களில் 
குறிப்பிடப்படவில்லை ; பரிபாடலும் கூறவில்லை . 

திருமுருகாற்றுப் படையிலேயே ( வரி 122 ) 
' பல்பொறி மஞ்ஞை ஓங்கிய புட்கொடி ' ( பரி 
பாடல் 17 : 48 ) என்று கூறியுள்ளது . 

அகநானூறும் ' பல்பொறி மஞ்ஞை வெல்கொடி 
உயரிய ' ( 149 ) என்று கூறியுள்ளது . 

ஆதலின் மயில்கொடி , கோழிக் கொடிக்கு 
முந்தியது என்பது தெரிகின்றது . 

ஆனால் மயில் , முருகனுடைய வாகனமாகியது 
குப்தர் காலத்திலேயே என்பது தெரிகின்றது . 


ச . மு .-- 5 


74 


சங்க நூல்களில் முருகன் 


யாருக்குப் பிள்ளை இவன் ? 


தாயில்லா மகன் 

மகாபாரதக் கதைகளிலும் பரிபாடலிலும் கூறப் 
படும் கதைகளிலிருந்து முருகனுக்கு உண்மைத் 
தாய் இல்லை . தந்தையர் தான் இருந்திருக்கின் 
றனர் . முதலில் அக்கினியும் பின்னர் ருத்திரனும் 
சிவனும் தந்தையாக இருந்துள்ளனர் . 

ஸ்கந்தன் சுவாகாவையும் கார்த்திகைப் 
பெண்டிரையும் தாயாகப் பாவித்ததாக மகாபாரதம் 
கூறியுள்ளது . ஆனால் அவர்கள் உண்மைத் தாயர் 
கள் இல்லை . 

திருமுருகாற்றுப்படை முருகனின் தந்தையாக 
ஆலமர் செல்வனை மட்டுமே கூறியுள்ளது . 
• செறிவளைக்கை நல்லால் இது நகையா கின்றே 
வெறிகமழ் வெற்பன் நோய் தீர்க்கவரும் வேலன் 
வேலன் மடவன் அவனினுந் தான்மடவன் 
ஆலமர் செல்வன் புதல்வன் வருமாயின் ' 

சிலப்பதிகாரம் குன்றக்குரவை 13 


75 


சிலப்பதிகாரத்திலும் ஆலமர் செல்வன் புதல்வி 
என்று கூறப்பட்டுள்ளது . ஆனால் அக்கினி, ருத் 
திரன் மகனாகக் கூறப்படவில்லை . 


தேவாரத்தில் பல பாடல்களிலும் முருகனுடைய 
தந்தை சிவனே என்று கூறப்பட்டுள்ளது . 


ஆனால் , முருகனுக்குரிய தாயாகக் கூறப்படு 
பவள் வடமொழியில் உள்ள நூல்களிலிருந்து வேறு 
பட்டதாக இருப்பது கவனிக்கத் தக்கதாகும் . 


மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே 
வெற்றி வெல்போர்க் கொற்றவை சிறுவ 
விழைஅணி சிறப்பிற் பழையோள் குழவி ' 

-- திருமுருகாற்றுப்படை 257-259 


* வெண் திரைப் பரப்பிற் கடுஞ்ஞர் கொன்ற 
பைம்பூட் சேஎய் பயந்த மாமோ மோட்டுத் 
துணங்கையஞ் செல்விக் கணங்குநொடித் தாங்குத் ' 

- பெரும்பாணாற்றுப்படை 457-459 


திருமுருகாற்றுப்படையில் மலைமகள் மகனே 
என்று கூறியது , பார்வதியின் மகன் , என்பதைக் 
குறித்தேயாகும் . சிவபெருமானுடைய மகன் பார் , 
வதியின் மகன் என்று கூறியது இயற்கையே . 


ஆனால் , கொற்றவை சிறுவ 


பழையோள் குழவி 


76 


ஆனால் 


என்று தமிழில் கூறப்பட்டது . வட நூல்களில் 
காணாத சிறப்புச் செய்தியாகும் . 

கொற்றவை தமிழரின் தனித் தெய்வமாகுழ் . 
'கொற்றவையை மூவேந்தர்களும் வழிபட்டனர் . 
கொற்றவை சிறுவ என்பதற்கு வனதுர்க்கையுடைய 
புதல்வ ' என்று நச்சினார்க்கினியர் உரை கூறியுள் 
ளார் . 
- காடுகிழாள் 

முருகன் கொற்றவையின் சிறுவன் என்று 
கூறப்பட்டதில் வியப்பொன்று மில்லை . 
இன்னும் பொருத்தமாக , பழையோள் குழவி என்று 
கூறப்பட்டிருப்பதைக் கவனிக்கவேண்டும் . பழை 
' யோள் குழவி என்பதற்கு . 

காடுகாளுடைய குழவி என்றும் ( காடுகிழா 
ளென்பது இக் காலத்து , காடுகாளென மருவி 
யது ) அவளும் இறைவனுடைய சத்தியாதலில் 

அவளுடைய குழவியென்றார் ' 
என்றும் கூறியிருப்பதைக் கவனிக்க வேண்டும் . 

கறைப்பல் பெருமோட்டு காடுகிழவோளுக்கு , 
ஒருபேய் சந்தனம் அரைக்கும் பணியைச் செய்த தாக 
யாப்பருங்கல விருத்தி மேற்கோள் பாடல் கூறி 
யூள்ளது . 

‘ கையார் வளைக் கை காடுகாள் ! 
என்று தேவாரத்தில் , காடுகாள் அழைக்கப்படு 
கினறாள் . 
* வலைவலந்தன்ன மென்னிழல் மருங்கில் 
காடு உறைகடவுள் கழிப்பிய பின்றை ' 

பொருநராற்றுப்படை - 51-52 


77 


முருகனின் தாய் 


பெண் தெய்வம் 

காடுறை கடவுள் என்பதற்கு , வன துர்க்கை 
யென்று பொருள் கூறப்பட்டுள்ளது . கலித்தொகை 

இத் தெய்வமே ' பெருங் காட்டுக் கொற்றி ' 
என்று அழைக்கப்பட்டது . 


மகனான 


காடுறை கடவுளின் 

முருகன் , 
• காடுகெழு நெடுவேள் ' 

ஆக அகநானூற்றில் 
குறிக்கப்பட்டுள்ளதைக் காணலாம் . 


• கடம்பு கொடி யாத்துக் கண்ணி சூட்டி 
வேறுபல் குரல ஒரு தூக்கு இன்னியம் 
காடுகெழு நெடுவேள் பாடுகொளைக்கு ஏற்ப 
அணங்கு அயர் வியன்களம் பொலியப் பைய ' 

அகம் : 382 . 


காடு கெழு நெடுவேளின் தாயைக் 'காடு கெழு 
செல்வி'யாகக் கொண்டது மிகவும் பொருத்தமே . 


சங்க காலத்திலேயே முருகன் காடுகிழாளின் 
மகனாகக் கருதப்பட்டான் . 


78 


சேய் என்று சங்க நூல்களில் ( அகம் , 266 , 
புறம் 14 , 209 , குறிஞ்சிப்பாட்டு 51 ) முருகனை 
அழைத்தது , காடு கெழு செல்வியின் 

மகனாகக் 
கொண்டதாலே யாகும் . 


செல்வியைப் பாகங் கொண்டார் 
சேந்தனை மகனாக் கொண்டார் 
மண்ணினை உண்ட மாயன் 
தன்னையோர் பாகங் கொண்டார் ' 


என்று அப்பர் கச்சிமேல் தளி ( 8 ) பதிகத்தில் பாடி 
யிருப்பதைக் கவனிக்க வேண்டும் . அப்பர் கூறிய 
செல்வி , காடுகிழாளே யாவள் . 


மகனாக 


அதுபோல , சாத்தனையும் சிவனின் 
ஆக்கியது தேவாரத்தில் கூறப்பட்டுள்ளது . 


பார்த்ததுக் கருளும் வைத்தார் 

பாம்பரை யாட் வைத்தார் 
சாத்தனை மகனா வைத்தார் 

சாமுண்டி சாம வேதம் 
கூத்தொடுப் பாட வைத்தார் 

கோள் அரா மதிய நல்ல . 
தீர்த்தமுன் சபையில் வைத்தார் 
திருப்பயற்றூரனாரே .' 

- திருப்பயற்றூர்ப் பதிகம் 317 


- 


- 


சிவன் செயல் 

எல்லாரையும் பெற்ற தாயான செல்வியைத் 
தன் பாகத்தில் சிவபெருமான் சேர்த்துக்கொண்டார் . 


79 


-அவளுடைய மகனாகிய ' சேந்த ' னை , அதாவது 
சேயோனை ' 

ஆக்கிக் கொண்டார் . 
மேலும் அவர் , மாயவனையும் பாகங்கொண்டார் , 


மகனாக 


சங்க காலத்தில் சிவனோடு தொடர்பேயில்லாத 
செல்வியும் சேந்தனும் , பல்லவர்கள் காலத்தில் , 
சிவனுடன் உறவு படுத்தப்பட்டனர் . 


தேவாரத்தில் , 


‘ முதுகோதை யோடாடிய நீள் மார்பன் ' 


என்றும் , 


‘ போகமார் மோடி கொங்கை 
புணர் தரும் புனிதர் போலும் ' 


என்றும் , 

கூறியிருப்பதி லிருந்து , சிவன் பழையா 
ளோடு ஆடியதும் மோடியை , மனைவியாக்கிக் 
கொண்டதும் தெரிகின்றது . 


முதுகோதையும் மோடியும் 'பழையோள் ' என்ற 
பண்டைத் தெய்வமே யாகும் . 


சங்கரர் இயற்றிய - ஸ்ரீலலிதா சகஸ்ரநாமங் 
களில் வரும் அம்பிகையின் திருநாமங்களில் 

புராதநா என்ற பெயர் , 'பழையோள் ' என்பதன் 
மொழிபெயர்ப்பு என்றே தெரிகின்றது . 


தக்கயாகப்பரணி எனும் நூல் , ( 120 ) தொல்லை 
நாயகி ' என்றழைக்கின்றது . 


80 


இந்துமத முக் கடவுளுக்கும் முன்னவளாகத் 
திருப்புகழ் , முவர்க்கு மூனாள் ' என்று கூறுகின்றது . 


இந்தப் பழையோளையே பராசக்தி என்றும் , 
சத்தி : தெய்வங்களுக் கெல்லாம் மூல காரணமான 
ஆதி சக்தித் தெய்வ மென்றும் இந்து மதத்தில் 
ணைத்தனர் . 


கதம்பர் 

கடம்பனான முருகனையும் முருகனின் தாயை 
யும் வழிபட்டுத் தோன்றிய குடியினரான கதம்ப 
ருடைய வழிபாடு , சங்ககாலத் தமிழரிடையே 
ருந்த வழிபாடேயாகும் . 


சங்க காலத்தில் முருகனுக்குத் தாயாக இருந்த 
காடுகிழாளைப் , பல்லவர்கள் காலத்தில் உமாவாக 
வும் பார்வதியாகவும் , சிவபெருமானுடன் தொடர்பு 
படுத்தினர் . 


னால் பல்லவர் காலத்தில் 

காலத்தில் சாத்தனுக்கோ , 
வைரவனுக்கோ தாயாகப் பார்வதியைக் கூற 
வில்லை . 


சங்க காலத்தில் முருகனுக்குத் தாயாகக் 
காடுகிழாளைக் கூறியபோது . தந்தையாகக் , காடு 
கிழாளின் கணவனாக யாரையும் . கூறவில்லை . 


81 


இதைத் தாய்வழித் தெய்வத்தின் எச்சமாகக் கருத 
வேண்டும் . 


பண்டைக் காலத்தில் தாய் வழிச் சமுதாயமே 
சிறந்திருந்தது . 


தந்தையை முக்கிய 


அந்தச் சமுதாயத்தில் 
மாகக் கருதுவதில்லை . 


முருகனுக்குச் , சங்க காலத்திற்கு 


ஆதவீன் 
முன்னர் , 


தந்தையைக் குறிப்பிடாது 


தாயையே குறிப்பிட்டிருப்பர் . 


82 


அசுரர்கள் 


முருகனுக்கு வெறியாடும் வேலன் என்போன் , 
பழங்குடி மக்களினத்தைச் சேர்ந்தவன் . இனக்குழு 
மக்களின் ( Tribals ) தெய்வமாகப் பழையோளைக் 
குறிப்பிட்டிருப்பதிலிருந்து , முருகன் முதலில் இனக் 
குழு மக்களின் 

தெய்வமானவன் என்பது தெரி 


கின்றது . 


தாரகன் - மகிஷன் 

ஸ்கந்தன் அழித்த அசுரர்களாக மகிஷன் , 
தாரகாசுரன் என்பவர் வடமொழி நூல்களில் 
கூறப்பட்டுள்ளனர் . 


வடமொழியிலும் காவிய 

காலத்தில் ( Epic 
Period ) தாரகாசுரனைப் பற்றிய செய்திகளில்லை . 
மகிஷனைப் பற்றிய செய்தி உள்ளது . 

ஆனால் , அந்த மகிஷனைக் 
ஸ்கந்தனின் தாயே என்று கருத இடமுண்டு . 


கொன்றது 


ஆதலின் ஸ்கந்தன் கொல்வதற்காக , ஒரு 
புதிய அசுரனைத் தோற்றுவிக்க வேண்டியிருந்தது 
போலும் . அவனே தாரகாசுரன் . 


83 


காவிய காலத்திற்குப் பின்னர் வந்த 
ணங்களில் தாரகாசுரனின் கதை கூறப்பட்டுள்ளது . 


காளிதாசன் இதை விளக்கமாகக் கூறி யிருப்ப 
தால் இது கி.பி. நான்காம் நூற்றாண்டில் தோன்றி 
நன்கு பரவிவிட்டது எனக் கருதலாம் . 


ஆனாலும் தாரகாசுரனைப் 

பற்றிய கதை 
சங்க . 

நூல்களிலோ , திருமுருகாற்றுப்படை 
யிலோ , பரிபாடலிலோ கூறப்படாதது வியப்பைத் 
தருகின்றது . 


' கார் நறுங் கடம்பின் பாசிலைத் தெரியல் 
சூர் நவை , முருகன் சுற்றத்து அன்ன , நின் 
கூர் நல் அம்பின் கொடுவில் கூளியர் . 

- புறநானூறு 23 


‘ சூர் மருங்கு அறுத்த சுடர் இலை நெடுவேல் ' 

அகநானூறு 59 


நளியிரும் பரப்பின் மாக்கடன் முன்னி 
' அணங்குடை அவுணர் ஏமம் புணர்க்கும் 
சூருடை முழுமுதல் தடிந்த பேரிசைக் 
கடுஞ்சின விறன் வேள் களிறூர்ந்து ஆங்கு ' 

-பத்துப்பாட்டு 11 ! ' 3-6 


ஈர அணிக்கு ஏற்ற ஒடியாப் படிவத்துச் 
சூர்கொன்ற செவ்வேலாற் பாடி , பல நாளும்', 

- கலித்தொகை 93 


84 


... 


... 


மாக்கடல் நடுவன் 
நீர்த்திரை அரங்கத்து நிகர்த்துமுன் நின்று 
சூர்த்திறங் கடந்தோன் ஆடிய துடியும் ' 

- சிலப்பதிகாரம் 50 : 49-5 ! 


தாரகாசுரனைக் கூறவில்லை . ஆயினும் சூரபன்மா 
என்ற அசுரனைப்பற்றிச் சங்க நூல்களும் சிலப்பதி 
காரமும் கூறியுள்ளது . சங்க நூல்களில் ' சூர் ' என்று 
அழைக்கப்படும் அவுணனுடன் முருகன் போரிட்ட 
தாகக் கூறப்பட்டுள்ள செய்தி வடமொழி நூல்களில் 
இல்லை . சூர் என்னும் இந்த அவுணனைப் 
பற்றித் திருமுருகாற்றுப்படை கூறியுள்ளது . 


' பார் முதிர் பனிக்கடல் கலங்கவுள் புக்குச் 
சூர்முதல் தடிந்த சுடர் இலை நெடுவேல் ' 

- திருமுருகாற்றுப்படை 45-46 


' சூர்மருங்கு அறுத்த மொயிம்பின் மதவலி 
போர்மிகு பொருத குரிசில் எனப் பலப் ' 

- திருமுருகாற்றுப்படை 275-276 


' தோயுடை நுடங்குசூர் மாமுதல் தடிந்து .' 

- பரிபாடல் 5 : 4 


' கடுஞ்ஞர் மாமுதல் தடிந்து அறுத்தவேல் ' 

--பரிபாடல் 


• நீர் நிரந்து ஏற்ற நிலம் தாங்கு ' அழுவத்துச் , 
சூர் ,நிரந்து சுற்றிய , மா தபுத்த வேலோய் ! நின் ' 

பரிபாடல் 18 : 3-4 . 


85 


“ இருபேர் உருவின் ஒருபே ரியாக்கை 
அறுவேறு வகையின் அஞ்சுவர் மண்டி 
அவுணர் நல்வல மயங்சக் கவிழினர் 
மாமுதல் தடிந்த மறுவில் கொற்றத்து 
எய்யா நல்லிசைச் செல்வேற் சேஎய் ' 

- திருமுருகாற்றுப்படை 57--61 


- உரவு நீர் மாகொன்ற வென்வேலான் ' 

- கலித்தொகை 27 


- 


“ மாகடல் கலக்குற மாகொன்ற மடங்காப் போர் 
வேல் வல்லான் நிறனே போல் வெருவந்த சேயும் 

ஆங்கு அப்' 
- கலித்தொகை 

104 
' பார் இருப் பௌவத்தி னுள்புக்குப் பண்டொ 
டாருநாள் 
சூர்மா தடிந்த சுடரிலைய வெள் வேலை ' 

--சிலப் . குன்றக்குரவை , பாட்டுமடை 7 


' உரவு நீர் மா கொன்ற வேலேந்தி ஏத்தி ' 

- குன்றக்குரவை , பாட்டுமடை 8 


கந்தபுராணத்துக்கு அடிப்படைக் கதை 


சூர் எனப்படுவோன் கடல் நடுவில் மாமர உரு 
வில் இருந்தானென்றும் அவனை அவனுடைய 
சுற்றத்தோடு அறுத்தான் 

கூறப் 
பட்டுள்ளது . 


என்றும் 


சிலப்பதிகாரத்தில் நீர்ப் பரப்பையே அரங் 
காகக் கொண்டு சூரனை வென்று , முருகன் துடிக் 
கூத்து ஆடினான் என்று கூறப்பட்டுள்ளது . இந்தச் 


86 


பல 


சிறு செய்தியே பிற்காலத்தில் கந்தபுராணத்தில் 
சூரன்மாவின் கதையாக விரிவாக்கப்பட்டு , 
கிளைக் கதைகளுடன் வழங்கலாயிற்று . 

' இரு பேருருவின் ஒரு பேரியாக்கை ' என்ற 
திருமுருகாற்றுப்படை ( 57 ) வரிக்கு , 

' மக்கள் வடிவம் விலங்கின் வடிவமாகிய 
இரண்டு பெரிய வடிவினையுடைய ஒன்றா 

கிய பெரிய உடல் 
என்று உரை கூறப்பட்டதைக் காணலாம் . 

• ஈரணிக்கேற்ற வொடியா படிவத்துச் சூர் '' 
என் ற கலித்தொகை ( 93 ) வரிக்கு , 


' கெடாத விரதத்தாலே முகம் குதிரை 
முகமும் உடல் மக்களுடனுமாகிய 

சூரபன்மா ' 
என் 

று நச்சினார்க்கினியர் உரை யெழுதியுள்ளார் . 


தக்கயாகப் பரணியிலும் • சூருடைய ஈருடம்பு ' 
என்பதற்கு ' அசுர சேனாப்தி பட்டு விழ , அவனு 
' டைய குதிரையும் அசுரனுமான இரண்டு வடிவும் ' 

கூறப்பட்டுள்ளதைக் கவனிக்க 
வேண்டும் : 


என் 


உரை 


தொல்காப்பியச் செய்யுளதிகார 

உரையில் 
( 152 ) , நச்சினார்க்கினியர் காட்டிய மேற்கோளில் , 
' ஈர் உருவத்து ஒரு பெருஞ் சூர் மருங்கு அறுத்த 
விறல் வெய்யோய் ' என்று கூறப்பட்டுள்ளதைக் 
காணலாம் . 


87 


முருகன் வாழ்விடங்கள் 


தூய்மைமிகு கோயில்கள் 

முருகனுக்கு சங்க காலத்திலேயே கோயில் 
இருந்ததை அறிய முடிகின்றது . 


அணங்குடை முருகன் கோட்டத்துக் 
கலம்தொடா மகளிரின் இகந்து நின் றவ்வே ' 

-புறநானூறு 299 


' நீ நீடு வாழிய நெடுந்தகை தாழ்நீர் 
வெண்டலைப் புணரி யலைக்குஞ் செந்தில் 
நெடுவேள் அநிலைஇய காமர் வியன் துறை 
கழனி உழவர் கலிசிறந் தெடுத்த 
கறங்கு இசை வெரீஇப் பறந்த தோகை ' 

- புறநானூறு 155 


' அணங்குடை வரைப்பகப் பொலியவந் திறுக்கும் 
திருமணி விளக்கின் அலைவாய்ச் 
செருமிகு சேஎயொடு உற்ற சூளே' , 

அகநானூறு : 266 


- 


சூர்மருங் கறுத்த சுடரிலை நெடுவேல் 
சினமிகு முருகன் தன்பாங் குன்றத்து 
அந்துவன் பாடிய சந்துகெழு நெடுவரை ' 

அகநானூறு : 59 


88 


• கோடி நுடங்கு மறுகில் கூடல் குடாஅது 
பல்பொறி மஞ்ஞை வெல்கொடி உயரிய 
ஒடியா விழவின் , நெடியோன் குன்றத்து ' 

-அகம் 149 


திருச்செந்தூர் , திருப்பரங்குன்றம் 

சங்க காலத்திலேயே திருச்செந்தூரிலும் திருப் 
பரங்குன்றத்திலும் முருகனுக்கு கோயில்கள் இருந் 
திருக்க வேண்டும் . திருச்செந்தூர் செந்தில் ' 
என்று அழைக்கப்பட்டுள்ளது . அலைவாய் என்றும் 
அழைக்கப்பட்டது . 

' நாமனூர் அலைவாய் ' என்று பொருள் கூறப் 
பட்டது . 

நாமம் என்பதற்கு . ' அச்சம் ' என்ற பொருள் , 
தொல்காப்பிய உரிச்செல் நூற்பாவில் ( 67 ) கூறப் 
பட்டுள்ளது . 


ஆதலின் , நாமன் என்ற சொல் , அச்சத்தைத் 
தருபவன் என்று பொருள் தரும் . முருகனுடைய 
பெயர்க் காரணத்தை இதுவும் குறிக்கும் . 

அந்துவன் என்ற புலவன் பாடிய அகநானூற் 
றுப் பாடலில் , சந்தன மரங்கள் நிறைந்த திருப்பரங் 
குன்றத்திலும் முருகன் இருந்ததாகக் கூறப் 
பட்டுள்ளது . 


சங்கநூல்களில் இந்தச் செந்தில் , திருப்பரங் 
குன்றம் ஆகியலை முருகன் இருப்பிடங்களாகக் 
கூறப்பட்டுள்ளது . 


கே 


- 


ஸ்கந்தா- கார்த்திகேயா ( பாஸார் , கார்வால் ) 

கி.பி. 8-9ஆம் நூற்றாண்டு 


கார்த்திகேயா-பிரம்மாவுக்குஉபதேசித்தல்(பைஜ்நாத்அருங்காட்சியகம்) 


SK 


3 


* 


த 


A 


லாலாபகத் எனும் இடத்திலுள்ள 

தூண் சிற்பங்கள் 
தூணின் மேற் பகுதியில் உள்ள சிற்பம் 


20 


தூணின் கீழ்ப் பகுதியில் உள்ள சிற்பம் . யானை 
( கி.பி. முதல் , இரண்டாம் நூற்றாண்டு ) 

( நூல் பக் 93-94 ) 


89 


திருமுருகாற்றுப்படை வேறு சில ஊர்களையும் 
கூறும் . அவை மிகப் பிற்பட்டவை . சங்க காலச் 
செய்திகளை ஒட்டியவை இல்லை . 


நாயனூர் அலைவாயாகிய செந்திலில் , கழனி 
யுழவர் செய்த , ஒலிக்கின்ற ஆரவாரத்தினை அஞ்சி , 
மயில் பறந்து போய்த் . தெய்வத் தன்மையுடைய 
திருச் சீரலைவாய் வரைப்புக்குள் வந்து தவழும் 
என்று கூறப்பட்டுள்ளது . அதனால் இந்த மயில்கள் , 
முருகனுக்கு நேர்ச்சிக்காக விடப்பட்ட மயில்கள் 
என்று தோன்றுகிறது . 


மயில் , குறிஞ்சி நிலத்திற்குரிய பறவையாகும் . 
அதை மருத நிலத்தில் கூறியிருப்பதால் , அது 
இயற்கையாக வாழும் சூழ் நிலையில் கூறப்பட 
வில்லை என்பது தெரிகின்றது . இன்று கோழிகளை 
நேர்ச்சிக்காகக் கோயில்களில் விடுவதுண்டு . 


திருப்பரங்குன்றத்து முருகன் கோயில் சிறப்பும் 
புகழும்உற்றதாக விளங்கியது . அதனால் அந்துவன் 
என்ற புலவன் பாடலில் ' சந்துகெழு நெடுவரை ' 
என்று கூறப்பட்டுள்ளது . 


முற்காலக் கோயில்கள் 

முருகன் கோயிலைப் பற்றிய செய்திகள் போல , 
பிற கடவுளரின் கோயில்களைப் பற்றிச் சங்க நூல் 
களில் செய்திகள் இல்லை . 


- 6 


- 


30 


அறிஞர் -நீலகண்ட சாத்திரியார் அவர்கள் , 
கி . பி . மூன்றாம் நூற்றாண்டில் ஆந்திர நாட்டில் , 
திருஷ்னா குண்டூர் பகுதியில் , ஸ்கந்தனுக்கு 
தாகார்ஜுன பள்ளத்தாக்கில் , கோயில் கட்டியதைக் 
குறிப்பிட்டுள்ளார் . 


அதற்கு முன்னரே கி . பி . முதல் இரண்டு 
நூற்றாண்டுகளில் முருகனுக்குக் கோயில்கள் தமிழ் 
நாட்டில் தோன்றி விட்டன என்பது கவனிக்கத் 
தக்கதாகும் . 


பி . எல் . சாமி , பி.எஸ்ஸி . , ( ஐ . ஏ . எஸ் . ) சேகர் பதிப்பகம் 


91 


சங்க நூல்களில் முருகன் 


முருகன் உருவம் யாது ? 


சான்றுகள் இல்லை 


தமிழகக் கோயில்களில் எத்தகைய 
உருவம் வணங்கப்பட்டது , வழிபடப்பட்டது 
என்பது தெரியச் சான்று ஏதுமில்லை . 


முருகனது 

சின்னமான வேல் வழிபடப் 
பட்டிருக்கலாம் . 
உருவம் வணங்கப்பட்டதா என்பது மேலும் 
ஆராய்வதற்குரியது . 


முருகன் வழிபாடு , தமிழ் நாட்டில் சங்க காலத் 
தான்மை வாய்ந்தது என்பதை அறிந்தோம் . 


ஆனால் , அதற்குரிய கல்வெட்டுச்சான்றோ ; கற் 
சிற்பச் சான்றோ , புழங்கி வந்த நாணயக் குறிப்பு 
களோ -கிடைக்கவில்லை என்பது சிந்திக்கத் தக்கது . 


92 


ஆனால் , அதே காலத்தில் , அதற்குச் சிறிது 
முன்னர் , வட நாட்டில் ஸ்கந்தனைப் பற்றி 
இத்தகைய சான்றுகள் கிடைத்துள்ளன . 


நாணயங்களில் உருவம் 

வட இந்தியாவில் யௌதேயர்களுடைய கி.பி. 
இரண்டாம் நூற்றாண்டுக்குரிய நாணயங்களில் 
ஆறு தலையுடைய கார்த்திகேயன் உருவம் 


உள்ளது . 


பிராமண்ய ஸ்கந்தன் என்றும் யௌதேயர் 
களுடைய தலைவன் என்றும் , வாசகம் 

நாணயங் 
களில் பொறிக்கப்பட்டுள்ளன . 


குமரனான ' பிராமண்ய ' , தேவர்களின் --தலை 
வன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது . 


குஷானர்களுடைய கி . பி . இரண்டாம் நூற் 
றாண்டுக்கு முற்பட்ட நாணயங்களில் , 


ஸ்கந்தன் , குமரன் , 
மகாசேனன் , 

விசாகன் 
என்ற பெயர்கள் காணப்படுகின்றன . 


கி . மு . 


உஜ்ஜயினி 

நாணயங்களில் 
மூன்று - இரண்டு நூற்றாண்டுகளில் பிரா 
மண்ய , குமர எனற வாசகம் இருப்பதை 
நீலகண்ட சாஸ்திரியார் குறிப்பிட்டுள்ளார் 


93 


வட நாட்டில் கி . மு . இரண்டாம் நூற்றாண்டி 
லிருந்து குப்தரின் இறுதிக் காலமாகிய ஐந்தாம் 
நூற்றாண்டு வரை , வெற்றியைத் தரும் அரசனின் 
சின்னமாக ஸ்கந்தன் இருந்திருக்கிறான் 
தெரிகின்றது . 


என்று 


UGA 


யௌதேயர்களின் நாணயங் 
களில் ஒன்றிற்குமேல் ஒன்றாக , 
இரண்டு அடுக்காக , 

மூன்று 
தலைகள் , அதாவது மொத்தம் 
ஆறு தலைகள் காணப்படுவதால் , 
ஸ்கந்தன் 

எளிதில் 
தெரிந்து கொள்ளப்முடிகிறது : 


என்பது 


அதுபோல் அந்த நாணயங்களின் பின் பக்கத் 
திலும் சஷ்தி (சஷ்டி ) ஆறுதலைகளுடன் காணப்படு 
வதும் ஸ்கந்தனுடைய சின்னம் என்பதைக் காட்டு 


கின்றன . 


கல்தூண் சிற்பம் 

கான் பூருக்கு அருகில் உள்ள லாலா பகத் 
( Lala Bhagatt ) என்ற இடத்தில் ஒரு முக்கிய மான 
கல்தூண் அகப்பட்டுள்ளது . 

இந்தத் தூணில் இருக்கும் சிற்பத்தின் மேலே . 
சில காட்டு வாத்துக்கள் பறப்பது போலவும் அதன் 
கீழே சூரியதேவனை இரண்டு பெண் தெய்வங்கள் 
தொழுவது போலவும் உள்ளது . 


94 


இதற்கு முன்னால் , சில பெண் தெய்வங்களும் 
குள்ளத் தெய்வங்களும் காணப்படுகிறார்கள் . 


கீழே தோகை விரித்தாடும் மயில் காணப்படு 


கின்றது . 


அதற்கடியில் ஒரு யானை , தாமரைத்தண்டைப் 
பிய்த்துக் 

கொண்டிருப்பது போலக் காணப்படு 


கின்றது . 


அதற்கும் அடியில் கஜலட்சுமி உருவமும் 
அதை ஒட்டிச் சேவலைத்தாங்கிய ஒரு தூணுருவமும் 
காணப்படுகின்றன . ( இணைப்பு படம் பார்க்க . ) 


கி . பி . ஒன்று அல்லது இரண்டாம் நூற்றாண் 
டுக்குரிய இந்தக் கற்சிற்பத்தில் , ' குமரவரா ' என்ற 
வாசகம் காணப்படுகிறது . 


இந்தக் கற் சிற்பத்தில் 

கற் சிற்பத்தில் முருகனுக்குரிய 
மயிலும் , யானையும் , கோழியும் காணப்படுவது 
குறிப்பிடத் தக்கதாகும் . 


பல்லவர் காலப் பணி 


வட நாட்டில் ஸ்கந்தனுக் குரிய தொன்மை 
யான உருவங்களைக் கண்டோம் . ஆனால் தமிழ் 
நாட்டில் அத்தகைய 

அத்தகைய தொன்மையுடைய சிற்பங் 
களையோ , உருவங்கள் , வாசகங்கள் பொறித்த 
நாணயங்களையோ காண முடியவில்லை . 


9 :5 


பல்லவர் காலத்திலேயே , அதற்குச் சிறிது 
முன்னர் வடநாட்டிலிருந்து ஸ்கந்தனுடைய வழி 
பாடு தமிழகம் பரவி , அது முருக வழிபாட்டோடு 
ணைக்கப்பட்டது . 


இது கி . பி . நான்கு , ஐந்தாம் நூற்றாண்டு 
களில் நன்கு பரவி , பல்லவ 

குல 

மன்னர் 
களால் போற்றப்படும் வழிபாடு ஆயிற்று என்று 
புலனாகின்றது . 


96 


முருகன் வழிபாடு தொடக்கம் ? 


ஆய்வாளர் கருத்துகள் 


நீலகண்ட சாத்திரியார் முருகு என்ற பெயர் , 
பெர்சிய மொழியில் உள்ள ' முருக் ' ( Murugh ) என்ற 
பெயரிலிருந்து வந்த தென்றும் அதுவே செண்ட் 
அவஸ்தா Zend Avesta ) என்ற பாரசீகர் வேதமொழி 
யில் முருக் ( Muruk ) என்று மாறிய தாகவும் கூறி 
யுள்ளார் . 


இவ்வாறு 

கருதுவதற்கு நெடுந்தொலைவும் 
நடுங்காலமும் இடைப்பட்ட ஒலியொற்றுமையும் 
தவிர , வேறொரு காரணமும் இருப்பதாகத் தெரிய 
வில்லை . எனவே , இந்த முடிவு ஏற்றுக் கொள்ளத் 
தக்க தன்று . 


கார் மார்க்கர் என்ற அறிஞர் , தான் எழுதிய 
The Vratya Dravidian systems - Lonovala ( 1950 p . 128 ) 
எனும் நூலில் , ரிக் வேதத்தில் பல தடவை காணப் 
படும் மூரதேவா ( Mura devah ) என்ற தெய்வம் 
முருகன் என்ற பெயருடன் உச்சரிப்பில் ஒத்துள் ) 
மையைக் குறித்து எழுதியுள்ளார் . 


97 


யௌதேயர்களுடைய காசுகளில் பிராமண்ய 
என்று ஸ்கந்தன் அழைக்கப்பட்டாலும் , ' சுப்பிரா 
மண்ய' என்பது , சுப்பிரமணிய என்பதாக மாற்றி 
வழங்கப் பெற்றுள்ளது . 


தென்னகத்தில் அதிலும் தமிழ்நாட்டில் 
வ்வாறு வழங்கப்படுவது குறிப்பிடத் தக்க 
தாகும் . 


பழைய சான்றுகள் 

ஆனால் , முருக வணக்கத்தின் தொன்மை , சங்க 
காலத்திற்கும் மிகவும் முற்பட்டது என்று கருது 
வதற்குச் சான்றுகள் இல்லாமலில்லை . 


ஆதிச்சநல்லூரில் வரலாற்றுக் காலத்துக்கு 
முற்பட்ட தாழி கிடைத்திருக்கின்றது . அகழ் 
வாராய்ச்சியில் கிடைத்த தங்க வாய் மூடிகளும் 
இரும்புக் கொழுவும் , பாலஸ்தீனத்தில் கிடைத்த 
கல்லறைப் பொருள்களை ஒத்துள்ளன . 


பெருங் கற்கால நாகரிகமான ஆதிச்சநல்லூர் 
நாகரிகக் காலத்தைச் சிலர் கி . மு . 800 ஆண்டு 
கட்கு முன் கொண்டு செல்வர் . 

கிழக்கு மத்திய தரைக்கடல் நாகரிகத்திற்கும் 
தமிழரது ஆதிச்சநல்லூர் நாகரிகத்திற்கும் 
பண்பாட்டு ஒற்றுமைகள் உள்ளன . 


பல 


தங்க வாய் மூடிகள் , திரிசூலம் , சேவல் உருவங் 
களும் காணப்பட்டன . 


98 


' இது , தொடக்க கால முருக வணக்கம் ' என்பது 
வரலாற்றறிஞர் கே . கே . பிள்ளையவர்களின் கருத் 
தாகும் . 


ஆதலின் முருக வணக்கம் , பெருங் கற்கால 
நாகரிகத்தில் ( Megalithic civilization ) , தமிழ்நாட்டில் 
வளர்ந்த வளர்ச்சி , ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுப் 
பொருள்களிலிருந்து தெரிகின்றது . 


முருக ( வேலன் ) வணக்கம் , புதிய கற்கால 
நாகரிகத்தைச் ( neolithic period ) சேர்ந்த நாகரிகம் 
என்று பலர் கருதுவர் . 


சிலர் பழங் கற்கால நாகரிகத்திற்கும் கொண்டு 
செல்வர் . 


வள்ளி முருகன் கதை ! 


முருகன் புதிய கற்கால வேட்டைத் தெய்வம் 
என்றும் கருதுவர் . 


வேட்டையாடி உணவைத்தேடும் நாகரிகத்தைக் 
குறித்த தெய்வமாகலாம் . 

அது போன்று , வள்ளி ,. உணவைச் சேகரித்து 
உண்ணும் நாகரிகத்தினை (food gathering civilization ) 
குறித்த தெய்வமாகலாம் . 

காடுகெழு கெல்வி பெற்ற முருகனுக்கு . 
வேட்டைத் தெய்வமான முருகனுக்கு , காதல் 
மனைவியாக வள்ளியைக் கூறுவதைச் சங்க நூல் 
களிலேயே , நற்றிணை -யில் பார்க்கிறோம் . 


- 


வள்ளி 

ஒருகதை 
' முருக புணர்ந் தியற்ற வள்ளி போல ' என்று 
நற்றிணை ( 82 ) கூறியுள்ளது . 

வள்ளியின் பிற்காலக் கதையில் , வள்ளிக்கிழங்கை 
தோண்டிய குழியில் பிறந்ததால் ' , வள்ளி என்ற 
பெயர் பெற்றதாகக் கூறப்பட்டுள்ளது . 
வள்ளி என்று பெயர் பெற்றதை விளக்குவதற்குப் 
புனையப்பட்ட கதையாகும் . 


100 


உணவில் வள்ளி 


பழங்குடி மக்களான குறவர் உணவைச் 
சேகரித்து உண்பர் என்று கூறுவர் . அவர்கள் 
கிழங்கு கல்லி யெடுத்தும் , தேனெடுத்தும் வாழ்ந்த 
தாகக் கதைகள் கூறும் . 


பாரியது பறம்பில் , உழவர் உழாது பெறும் 
விளைவுகள் நான்கனுள் வள்ளிக்கிழங்கு வீழ்க்குதல் 
( அகழ்ந்தெடுத்தல் ) பற்றிக் கூறப்பட்டுள்ளது . 


மலைவாழ் நர் தவறு புரிந்தால் , அவர்களுடைய 
சிறுகுடியில் வள்ளிக்கிழங்கு கீழ் வீழ்க்காது . மலை 
யில் தேன்கூடு கட்டாது என்று நம்பினர் என்பதை 
கலித்தொகைப் பாடல் ( 39 ) கூறியுள்ளது . 

வள்ளிக்கிழங்கு மிகப் பழங்காலத்தில் பசிபிக் 
தீவுகளில் வாழ்ந்த மக்களின் அடிப்படை உண 
வாகவும் இருந்ததை வரலாற்று அறிஞர்கள் கூறி 
யுள்ளனர் . இந்த வள்ளிக்கிழங்கை ஆள்வள்ளிக் 
கிழங்கு என்று அழைப்பர் . இதில் காட்டில் வாழும் 
வகையைச் சேகரித்து , இன்றும் காட்டில் - வாழும் 
மக்கள் உண்கின்றனர் . இந்தக் கிழங்கு Dioscorea. 
species என்ற இனத்தைச் சேர்ந்த தாகும் . 


ஆதிமனிதன் நிலை 

மனிதன் வேட்டையாடி உணவு தேடியதற்கு 
முன் , புல்வகைத் தானியங்களைப் பயிரிட்டு 
வந்தான் . அதற்கு முன் உழைப்பு மிருதியின்றிக் 
காய்களையும் , கனிகளையும் , கிழங்குகளையும் 
தின்று வாழ்ந்தான் . 


101 


இவ்வாறு கிடைத்த வள்ளிக்கிழங்கையே ஆதி 
மனிதன் , செழிப்பிற்கும் உற்பத்திக்கும் அறிகுறி 
யாகக் 

கொண்டான் . ஆதலின் இந்தச் ' செழிப்புத் 
தெய்வத்'திற்கு வள்ளி என்று பெயரிட்டான் . 


முருகனும் வள்ளியும் இணைந்தது , சேர்ந்தது 
வேட்டையாடும் நாகரிகமும் ( Hunting civilization ) 
உணவைச் சேகரிக்கும் நாகரிகமும் (food gathering 
civilisation ) கலந்த தொன்றாகும் . 


நெல்லைப் பயிரிட்ட காலம் , உழவுத் தொழில் 
பண்பட்ட மக்கள் வாழ்ந்த காலமாகும் . 


புதிய கற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் ( Neolithic 
age ) மெடிட்டிரேனியன் குடியினருக்கு முற்பட்டவர் 
Proto -Meditteranean ) 

கருதப்படுகின்றனர் . 
இவர்கள் தாம் 


என்று 


துடியன் 


பாணன் 


பறையன் 


கடம்பன் 


என்று ஊகித்தறியலாம் . இவர்கள் பயிரிட்ட உணவு 
வரகும் , தினையும் , கொளளும் , அவரையும் என்று 
அறிதல் வேண்டும் . 


102 


கருங்கால் வரகே , இருங்கதிர்த் தினையே , 
சிறுகொடிக் கொள்ளே பொறிகிளர் அவரையொடு 
இந்நான்கு அல்லது உணாவும் இல்லை ; 
துடியன் , பாணன் . பறையன் , கடம்பன் என்று 
இந்நான்கு அல்லது குடியும் இல்லை ; 
ஒன்னாத் தெவ்வர் முன்னின்று விலங்கி , 
ஒளிறு ஏந்து மருப்பின் களிறுஎறிந்து வீழ்ந்தெனக் 
கல்லே பரவின் அல்லது ' , 
நெல்உகுத்துப் பரவும் கடவுளும் இலவே , 

-புறநானூறு : 335 
நெல்லை இந்த நான்கு குடிகளும் முதலில் 
உணவாகப் பயிரிடவில்லை என்று தெரிகிறது . 
இவர்களுக்குப் பின்னர் வந்த குடிகளே பயிரிட்டிருக் 
கின்றனர் . இவர்கள் திராவிடர்களாக இருக்கலாம் . 
கடம்பன் 

குடிகளின் பெயர்களில் கடம்பன் என்ற பெயர் 
வரு 

கடம்பன் என்பது முருகனுக்குப் 
பெயராக வழங்கியது . 

கடம்பு மரத்தைக் குலக் குறிச் சின்னமாக 
டையவராகக் கடம்பர் குடி இருந்திருக்கலாம் . 

பிற்காலத்தில் தோன்றிய கதம்ப மன்னர்கள் 
இந்த மரத்தை வழிபட்டனர் . மேலும் அவர்கள் , 

சுவாமி மகாசேனன் என்ற ஸ்கந்தனையும் , 
மாத்ரு 

கணங்கள் என்பவற்றையும் 
குலதெய்வங்களாகக் கொண்டனர் . 

இப்பொழுது மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் 
வாழும் பழங்குடிகளில் சில இனக்குழு மக்கள் 
( Tribes ), பழங்கால நாகரிகத்தினர் என்று 
கருதலாம் . 


கின்றது . 


1.03 


சிந்துவெளி முத்திரை 


உருவங்கள் 

அறிஞர்கள் சிலர் சிந்து வெளி நாகரிகத்தில் 
ஸ்கந்தனுடைய வழிபாட்டைக் காண்கிறார்கள் . 
டி.ஆர் . ஆராவமுதன் என்னும் அறிஞர் , ஒரு முக்கிய 
முத்திரையை விளக்கியுள்ளார் . 

அந்த முத்திரையில் , 
அரசமரத்தில் ஒரு கடவுளும் 
அதற்கு முன்னால் முழங்கால் போட்ட . 
ஒரு கடவுளும் 
அதற்கு முன்னர் ஒரு பீடத்தில் அறுபட்ட 

மனிதன் தலை ஒன்றும் 
காட்டப்பட்டுள்ளதாகக் கூறியுள்ளார் . 

முழங்காலிட்டுக் காணப்படும் கடவுளுக்குப் 
பின்னர் ஒரு ஆட்டுக்கிடாய்த் தலையுடைய 
மனிதனாகக் கொண்டுள்ளார் . 

இதற்கு முன்னர் ஏழு பெண்கள் காணப்படு 
கின்றனர் . 

இந்த ஆட்டுக்கிடாய்த் தலையுடையவன் அக் 
கினி யென்றும் , 

பெண்டிரும் 
ஏழு 

கார்த்திகைப் பெண் 
ரென்றும் , 

அஸ்வ தமரம் பிரம்மன் என்றும் 


டி 


G 


? 


tran 


104 


IN 


AN 


TU 


ILL 


SE 


Lit 


• NC 


LA 


AA 


105 


சங்க நூல்களில் முருகன் 


அவர் குறிப்பிட்டுள்ளார் . அஸ்வத மரத்தின் எதிரில் 
முழங்காலிட்டிருப்பவன் கார்த்திகேயன் என்றும் 
கூறியுள்ளார் . 


கேனா உப நிஷத்தில் ( Kena Upanished ) இருக் 
கும் இந்தக் கதையைச் , சிந்துவெளி முத்திரையில் 
காணப்படும் காட்சியோடு இணைத்துக் காட்டி 
யுள்ளார் திரு . ஆராவமுதன் . இந்தக் கருத்தை வட 
நாட்டு அறிஞர்களும் ஏற்றுக் கொள்ளவில்லை . 


ஈராஸ் அடிகள் கருத்து 

அறிஞர் ஐராவதம் மகாதேவனும் ஃபின்னிஷ் 
அறிஞரும் இந்த முத்திரை எண் 4230 ஐ ஆராய்ந்து 
எழுதி யுள்ளனர் . 


ஃபின்னிஷ் அறிஞர்களுக்கு முன்னர் , ஈராஸ் 
அடிகள் சில முத்திரைகளை ஆராய்ந்துள்ளார் . 
வேலன் என்ற பெயரும் முருகன் , ஆடு என்ற 
பெயரும் தொடக்க கால முத்திரையில் காணப்படுவ 
தாக அவர் எழுதி யுள்ளார் . 


இச் சாடியிலுள்ள முத்திரையைப்பற்றி அவர் 
எழுதிய Studies in Proto - Indo Meditteraninan 
Culture என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் . 

ச . மு -7 


106 


இந்தச் சாடியின் அருகில் காணப்படும் ஏழு 
பேரும் பலியிடுவதற்காக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் 
என்று அவர் கருதுகிறார் . 


திரு . மகாதேவன் கருத்து 

ஐராவதம் மகாதேவன் அவர்கள் , சாடியில் 
உள்ள பூசாரி என்ற முத்திரையைப் பற்றி ஒரு 
விளக்கம் கொடுத்துள்ளார் . 

கொம்புடைய ஓர் ஆடையற்ற ஆள் , சாடியுள் 
இருக்கவும் சாடியைச் சுற்றி , அரச இலை அலங் 
கரிக்கப்பட்டு இருக்கிறதாகக் குறிப்பிட்டுள்ளார் . 


அந்தச் சாடிக்கு முன்னால் 

இன்னொரு 
கொம்புடைய , ஆடையற்ற ஆள் , மண்டியிட்டுப் பலி 
யிட்ட கோழிக்கு முன்னால் இருக்கிறான் . ஒரு 
ஆடு அவனுக்குப் பின்னால் இருக்கிறது . கீழே 
ஆடையணிந்த ஏழு பேர்கள் உள்ளனர் . 


இந்தக் காட்சியை , 

அகத்தியரும் ஏழு வேளிரும் 


என்று ஐராவதம் மகாதேவன் கருதுகிறார் . 

அகத்தியரைக் கும்ப முனியென்று அழைக்கப் 
படுவதை , அவர் இது சார்பாகக் கவனத்திற்குக் 
கொண்டு வருகின்றார் . 

இக் காட்சி , வேளிர் வரலாற்றைக் குறிக்கிற 
தென்றும் அவர் கூறுகின்றார் . 


107 


(வேறொரு விளக்கம் 

ஆனால் , ஃபின்னிஷ் அறிஞர்கள் 1970 ஆம் 
ஆண்டு மார்ச் 22 ஆம் தேதியிட்ட ' இந்து ' இதழில் 
தை வான சாத்திரப்படி ஆராய்ந்துள்ளனர் . 


அஸ்வதம் தெய்வ மென்றும் 
ஏழுபேர்கள் பெரிய கரடி ( The Great bear ) 
என்ற நட்சத்திரக் கூட்டத்தைக் குறிக்கு 
மென்றும் அவர்கள் கொண்டனர் . 


பிரம்மனுடன் தொடர்புடைய சித்திரம் என்றும் 

அவர்கள் கூறுகின்றனர் . 
ஆனால் , முழு எழுத்துக்களையும் படிக்க முடிய 
வில்லை . 


சாடியினுள் கொம்பையுடைய ஒரு தெய்வம் 
காணப்படுகின்றது . 


சாடிக்கு முன்னால் , மண்டியிட்டுக் கொம்புடன் 
அமர்ந்திருக்கும் உருவம் , சாடிக்குள் இருக்கும் 
தெய்வத்தின் தலைமைப் பூசாரி யாவான் . 


இந்தப் பூசாரி இரண்டு கொம்புடைய 
தலையணியை அணிந்திருக்கின்றான் . 


பூசாரிக்குப் பின்னால் ஓர் ஆட்டுக் 
கிடா காணப்படுகின்றது .. 


ஆட்டுக் கிடா மனிதன் இல்லை , 


108 


அதோடு கீழ்க்கண்டவாறு மூன்று பிரிவுகள் 
உள்ள , நான்கு சதுர வடிவிலான சின்னம் ஒன்று 
கடைசியில் உள்ளது . 


தலைமைப் பூசாரிக்குப் பின்னால் உள்ளது பலி 
கிடாவாகும் . அவனுக்கு முன்னால் இருப்பது 
மனிதன் தலையாகும் என்று திரு . ஆராவமுதன் 
கருதுகிறார் . 


. 


ஆனால் மகாதேவன் அதனைக் கோழித்தலை 
று கருதுகிறார் . 


என் 


இந்தச் சிற்பம் தெளிவாக இல்லை . சாடியில் 
பலியிடப்பட்ட ஆட்டின் இரத்தம் கலந்த தானியம் 
போடப்பட்டு , சாடியில் உள்ள தெய்வத்திற்குப் பலி 
களத்தில் சாந்தி அளிக்கப்படும் . 


சாடியில் உள்ள தெய்வச் சித்திரம் , 
பலியினால் சாந்தி செய்யப்படுகிற தெய் 
வத்தைக் குறிக்கும் . இந்த முத்திரையே 
வேலன் வெறியாடல் சடங்கைக் குறிக் 
கின்றது என்று ஊகிக்கலாம் . 


மண்டியிட்டு இருக்கும் பூசாரி வேலன் 
ஆவான் . சாடியில் உள்ளிருக்கும் தெய்வம் 
வேலன் ஆவாகனப்படுத்தும் முருகன் ஆகும் - 


109 


ளித்து , 


அவனுக்கு இரத்தப் பலியிட்டு , அதைச் 
சதுரமான கட்டத்தில் ெ 
முருகனைச் சாந்தி செய்வதே முத்திரையில் 
முக்கியமானது . 

பூசாரி முன்னால் உள்ள சதுரம் , மூன்று பிரிவு 
களையுடைய களமாகும் . இச் சதுரம் , மூன்று 
பிரிவுகளைக் கொண்ட களம் என்று கொள்ள 
வேண்டும் . 

சங்க காலக் கவிஞர்கள் களத்தைப் பற்றிக் 
கூறியுள்ளனர் . 
களம் அமைப்பு 
பண்டைக் 

வழிபாட்டில் 
முக்கியம் வாய்ந்தது . சாடியின் ஓரத்தில் காணப் 
படும் அரசு இலை ( அஸ்வதம் ) , வேலனின் வழி 
பாட்டுச் சடங்கில் முக்கியமானதாகும் . சிந்து வெளி 
முத்திரைகள் பலவற்றில் அரசமரத்தின் இலைகளும் 
கிளைகளும் புனிதமாகக் கருதப்பட்டுப் பொறிக்கப் 
பட்டுள்ளன . 

களஞ்சியம் என்ற தமிழ்ச் சொல்லுக்கு நேரான 
குறியீடு மொகஞ்சோதரா முத்திரைகளில் இவ்வாறு 
காணப்படுகிறது : 


கால 


களம் 


110 


மௌரியர் காலத்து நாணயங்களில் களஞ் 
சியத்தைக் குறிக்கும் சித்திரத்தோடு இது ஒத்திருக் 
கிறது . இதை ஜி . எம் . பொன்கார்டு லெனின் 
' இந்தியன் ஸ்டடீஸ் பத்திரிகையில் ( Indian Studies 
Volume No. 2-1-60 ) எழுதியுள்ள கட்டுரையில் தெளி 
வாக விளக்கி யிருக்கிறார் . 
மொகஞ்சோதரா முத்திரையில் 

களஞ்சி 
யத்தைக் குறிக்கும் குறியீடு மேற்குறிப்பிட்ட களஞ் 
சியத்தோடு பெரிதும் ஒத்திருக்கிறது . 

'களம் ' என்ற சொல்லும் களஞ்சியம் என்ற 
சொல்லும் ஓசையிலும் பொருளிலும் ஒன்றுக் 

தொடர்புடையவை . எனவேதான் 
இரண்டுக்கும் ஏறத்தாழ ஒரே மாதிரியான குறியீடு 
பயன்படுத்தப்பட்டுள்ளது . 


கொன்று 


ஏழு மகளிர் 
தலைமைப் 

பூசாரியும் கொம்புடைய அத் 
தெய்வமும் முத்திரையில் முருகனோடு தொடர்பு 
பட்ட ஏழு ( சப்த ) மாதர்களும் காணப்படுகிறார்கள் . 
ஏழு வேளிரும் என்று உரையாசிரியர் கூறும் சங்க 
நூற் செய்தியைக் குறிப்பிடுகின்றது என்று அறிஞர் 
ஐராவதம் மகாதேவன் கருதுகின்றார் . ஆயினும் 
அவர்கள் சப்த மாதர்களைக் குறிக்கலாம் . 


வாதாபினய ஆண்ட சாளுக்கிய மன்னர்கள் , 
சப்த மாதர்களை வணங்கினர் . இவர்கள் வேளிர் 
குலத்தைச் சேர்ந்தவர்கள் . மஹாசேனன் எனப் 
படும் கார்த்திகேயன் ஏழு மாதர்களின் அடிகளில் 


111 


அமர்ந்து 

வணங்குவதாகக் காட்டும் சிற்பங்கள் 
உள்ளன . 


வேளிர்கள் பற்றிய துவக்க காலச் செய்திகளில் 
அவர்கள் ஸ்வாமி மஹாசேனரையும் ( முருகனை 
யும் ) சப்த மாதர்களையும் வணங்கியதாகக் குறிப் 
பிடப்படுகிறார்கள் . 


பழமையும் பிற்காலமும் 

இவ்வழிபாட்டை அகத்தியர் ஓமத்தீ வளர்த்துச் 
செய்த வைதீக வழிபாடு 

கூறுவது 
சரியாகாது . 


என்று 


ஏனெனில் புராதன காலத்தில் இரத்தப் பலி 
கொடுத்து வழிபடு தலே வழக்கில் இருந்திருக்க 
வேண்டும் . 


தண்ணீராலும் , ஓமத்தீ வளர்த்தும் வழிபடும் 
வழக்கம் பிற்காலத்தைச் சேர்ந்தது . 


பழந்தமிழ்ச் செய்திப்படி வேளிர் குலம் , சாடி 
யிலிருந்து தோன்றியதாகக் கூறப்படுகிறது . 


முத்திரையில் உள்ள காட்சி , முருகனை வேளிர் 
குலப் பூசாரியான வேலன் வழிபடுவது சித்தரிக்கப் 
பட்டுள்ளது . 

கடம்பர்கள் , யாதவர்கள் , சாளுக்கியர்கள் 
மற்றும் சில அரச பரம்பரையினர் வேளிர் குலத்தில் 


112 


தோன்றியவர்கள் என்று மு . ராகவ அய்யங்கார் 
அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் . 

முத்திரையில் காணப்படும் காட்சி . முருகனை 
வேளிர் குலத் தலைமைப் பூசாரியான வேலன் வழி 
படுவதாகக் கொள்ளலாம் . 


தொன்மை ஒளி 


சேய் 


முருகன் 
அறுமீன் 


காதலன் 


என்ற 


என்ற 


பெயர்கள் ஃபின்னிஷ் , சோவியத் அறிஞர் 
களால் , அரப்பா நாகரிக சித்திர எழுத்துகளில் 
காட்டப்பட்டுள்ளது . 
அரப்பாவில் அறுமீன் 

கார்த்திகை 
நட்சத்திரம் கூறப்பட்டிருப்பதில் ஐயமில்லை . 

இவைகளிலிருந்து தமிழர் வணங்கும் 
பெரும் பெயர் முருகனின தொன்மை 
சிந்துவெளி நாகரிகம் வரை செல்கின்றது 
என்பதை ஊகிக்கலாம் . 


இதை மேலும் ஆராய்வது பயன் தரும் . 


113 


சங்க நூல்களில் முருகன் 


சொல்லடைவு 


நூல்கள் 


அகநானூறு 4 10 11 3 4 5 சங்கப் பாடல் 15 20 31 4 ) 
28 31 6 , 7 , 8 41 72 3 7 சல்யா பர்வதம் 57 68 

81 7 8 சிலப்பதிகாரம் 15 74 5 
ஆராய்ச்சி 66 

845 
இடைக்கால இலக்கியம் 31 ஸ்ரீலலிதா 
“ இந்து' இதழ் 

107 

சகஸ்ர நாமம் 79 
இராமாயணம் 

4 48 56 தகடூர் யாத்திரை 12 

62 68 தக்கயாகப் பரணி 79 86 
ஐங்கு நூறு 

21 22 திணைமாலை 
கச்சி மேல் தளி பதிகம் 78 

நூற்றைம்பது 15 
கந்தபுராணம் 

85 86 திணைமொழி ஐம்பது 15 
கலித்தொகை 33 77 83 திருப்பயற்றூர்ப் 
5 , 6 , 100 

பதிகம் 78 
கல்லாடம் 44 திருப்புகழ் 

79 
48 64 68 திருமுருகாற்றுப்படை 
குறுந்தொகை 32 6 7 8 

34 12 234593012 

41 43 345 42 356755 68 
கேனா உபநிஷத் 105 

971 34581 456 9 
சங்க நூல்கள் 9 14 16 27 31 தேவாரம் 75 6 7 8 9 
47 78 8148999 தொல் . உரிச்சொல் 

நூற்பா 88 
8 


குமார சம்பவம் 


- 


114 


தொல் . செய்யுள் 86 பெரும்பாணாற்றுப் 
தொல் . பொருள் 18 

படை 75 
நற்றிணை 10 18 20 1 2 99 பொருநராற்றுப்படை 76 
பட்டினப்பாலை 14 மகாபாரதம் 4 47 51 3 4 5 
பதிற்றுப் பத்து 71 72 

6 7 8 60 8 704 
பத்துப்பாட்டு 

83 மதுரைக் காஞ்சி 10 11 
பரிபாடல் 4 12 5 33 45 6 7 

223 . 
51 3 , 5 , 68 9 73 4 814 யாப்பருங்கல விருத்தி 7 
புராணம் 54 56 ரிக் வேதம் 

16 96 
புறநானூறு 

1012972 வால்மீகி ராமாயணம் 61 
81 , 7 , 102 வாழ்த்துப் பாடல் 43 . 
லிஷ்ணு புராணம் 

69 
வெற்றிப் பத்து 

22 


பெர்சிய மொழி 96 வடமொழி நூல்கள் 16 
வடமொழி 15 6 65 75 

556 69 701 581 84 


எழுத்தாளர் முதலியோர் 


அடியார்க்கு நல்லார் 29 காளிதாசன் 

83 . 
அப்பர் 78 கே.கே. பிள்ளை 

981 
ஆராவமுதன் டி . ஆர் . சங்கரர் 

79 
103 105 108 சங்ககாலக் கவிஞர்கள் 109 
ஈராஸ் அடிகள் 

105 சங்கப் புலவர்கள் 13 
உரையாசிரியர்கள் 

39 40 சாமிநாதய்யர் உ . வே . 39 
ஐராவதம் மகாதேவன் 

சோவியத் அறிஞர் 112 
105 106 108 110 நச்சினார்க்கினியர் 
ஃபின்னிஷ் அறிஞர் 

55 76 86 
105 107 112 நீலகண்ட சாத்திரியார் 
கல்யாண சுந்தரனார் 

909296 
திரு . வி . 14 பரிமேலழகர் 

54 
கார்மார்க்கர் 

96 பொன்கார்டு லெனின் 110 


115 


ராகவ அய்யங்கார் மு . 112 வெள்ளையாம்பட்டு 
126667 

சுந்தரம் 5 


வானமாமலை 


மக்கள் குலம் 


டைச் சாதியினர் 30 திராவிடர் 

102 
இனக்குழு ( Tribals ) 30 தீயர் 

2730 
இனக்குழு மக்கள் 81 102 துடியன் 

101 
கடம்பர்கள் 111 நாயர் 

27 
கடம்பர் குடி 

102 பழங்கால 
கடம்பன் 

101 நாகரிகத்தினர் 102 
கதம்ப மன்னர்கள் 102 பழங்குடி இனத்தினர் 4 
கோலஸ்திரி ராஜாக்கள் 29 

525 
சாளுக்கிய மன்னர் 110 பறையன் 

101 
சாளுக்கியர் 111 பாணன் 

101 
சுவாமி மகாசேனன் 102 மெடிட்டிரேனியர் 
தாய்வழிச் சமுதாயம் 81 

குடியினர் 101 
தாவர இயலார் 

47 வேளிர் குலம் 110111 
திராவிட இனக்குழு 27 


இடங்கள் 


அரப்பா 112 செந்தில் 

88 89 
அலைவாய் 88 தமிழ்நாடு 

90 
ஆதிச்சநல்லூர் 97 98 தனித்த கோயில் 70 
ஆந்திர நாடு 

90 திருச்சீரலைவாய் 89 
ஆனைமலை 70 திருச்செந்தூர் 

88 . 
கங்கைநதி 

58 60 62 திருஷ்ணாகுண்டூர் 90 . 
கான்பூர் 

93 திருப்பரங்குன்றம் 88 89 
கேரளம் 45 திருவேரகம் 

46 . 
கோலத்து நாடு 29 தெற்குக் கர்னாடகம் 26 
செண்ட் அவஸ்தா 

96 தென்னாடு 


9 


116 


430 


துருத்தி ( கழிமுகம் ) 30 மலேசியா 

47 
நாகார்ஜுன 

மலையாளம் 

34 
பள்ளத்தாக்கு 90 மன்னம் ( மன்றம் ) 30 
நாமனூர் 

மாஹே நகர் 
அலைவாய் 88 89 லாடன் கோயில் 

70 
பசிபிக் தீவுகள் 100 லாலா பகத் 

93 
பழமுதிர்சோலை 23 வடகேரளம் 

26 
பாரியது பறம்பு 100 வடநாடு 

94 95 
பாலஸ்தீனம் 

97 வடமலையாளம் 34 25 26 

4 
புதுவை மாநிலம் 

28 29 30 32 34 35 39 43 
மருதநிலம் 23 89 வாதாபி 

110 


காலம் 


ஆறாம் நாள் 

58 ஒன்பதாம் 
ஆறாம் நூற்றாண்டு 47 நூற்றாண்டு 70 
ஆறு நாட்கள் 

57 நான்காம் 
இரண்டாம் 

நூற்றாண்டு 81 72 
நூற்றாண்டு 92 93 பத்தாம் நூற்றாண்டு 45 
ஐந்தாம் 

மூன்றாம் நூற்றாண்டு 90 
நூற்றாண்டு 47 93 95 


காவிய காலம் 81 82 சோழர் காலம் 

70 
குப்தர் காலம் 73 பல்லவர் காலம் 

70 
சங்க காலம் 9 37416773 மௌரியர் காலம் 67 707 
77 79 8081 

80110 
87 88 97 


117 


பொது 


67 ஆடு 


அகத்தியர் 

106 111 அறை 

30 
அகவன் மகள் 

18 அஸ்வத மரம் 103 105 
அக்கினி 

1275 அஸ்வதம் ( அரசமரம் ) 107 
அக்கினி குமாரன் 

105 
அக்கினியின் மகள் 12 48 9 ஆடு பலி 

41 
51 358 62568 ஆடையணிந்த 
74 103 

ஏழு பேர் 105 
அசுரரை அழித்தல் 70 ஆட்சித் தலைவர் 

4 
அணங்கினது 17 ஆட்டக்காரன் 

28 
அந்தணர் 

3 , 46 ஆட்டின் இரத்தம் 108 
அந்தணன் 

29 ஆட்டுக் கிடா 69 107 
அந்துவன் 

88 89 ஆட்டுக் கிடாய்த் 
அமுதகலசம் 

60 

தலையுடையமனிதன் 103 
அம்பு 

59 68 ஆட்டுக்குட்டி 42 44 
அரச இலை 106 109 ஆட்டுத்தலை 

49 
அரச மரம் 103 ஆத்ம சாட்சி 

35 
அரப்பா நாகரிகம் 112 ஆலமர் செல்வன் 67-8 74 
அரிசி 

39 43 ஆலமர் செல்வன் 
அரிசி வெண்பொரி 37 

புதல்வி 75 
அருணன் 

60 ஆவேசம் 

43 
அருந்ததி 49 54 56 ஆவேசித்தல் 

17 18 
அவரை 

101 ஆறுதலை கார்த்தி 
அவி 

54 

கேயன் 9293 
அவுணர் 59 63 84 ஆறுமுகங்கள் 

69 
அழகு 9 14 15 ஆறுமுறை 

67 
அழிப்பவன் 

9 16 ஆள்வள்ளிக்கிழங்கு 100 
அறுபட்ட மன தன் 

இந்திரன் 4850515355 

56596468 
112 இந்துமதம் 

2779 


தனல 103 


அறுமீன் 


118 


இருடிகள் 


35 


இமயமலை 64 ஒப்பனை 

28 
இமவான் 61 64 ஒற்றுமை 

33 
இரண்டு கொம்புடைய ஓமத்தி 

111 
தலையணி 107 கங்கணம் 

32 
இரண்டு வடிவு 86 கச்சை 

33 
இரத்தம் 42 43 கடம்ப மரம் 

102 
இரத்தம் வடித்தல் 42 கடம்ப மலர் 

45 
இரத்த பலி 3 , 4 , 111 கடம்பனான முருகன் 

80 
55 56 கடம்பு 

23 
இரும்புக் கொழு 97 கடம்பன் 

102 
இலட்சுமி 51 கட்டு 

18 ) 
இழிந்த வழிபாடு 46 கட்டுக்குறி 

17 
இளமை 

9 , 15 கட்டு பார்த்தல் 17 18 
இறைவன் 66 கட்டுவித்தி 

18 
ஈச்ச இலை 

44 கட்டை விரல் 
ஈட்டி 69 கணபதி 

40 
உடன்கட்டை 27 கதம்பர் வழிபாடு 

80 
உணவைச் சேகரிக்கும் கதிரவன் 

49 
நாகரிகம் 

101 

கதிவனூர் வீரன் 26 
உண்மைத்தாய் 74 கதைகள் 

4 
உமை ( உமா ) 51 358 60 கரு 

57 
126 80 கருடப் பறவை 

49 
உஜ்ஜயினி நாணயம் 92 கருடன் 

60 68 
உலோகங்கள் 63 கருப்பம் 

55 
எச்சம் 43 81 கருமான் தோல் 

60 
ஏழு பெண்கள் 103 கழகம் 

30 
ஏழு மாதர் 110 111 கழங்கு 

18 2022 
ஏழு முனிவர் 66 கழங்குக் குறி 

17 
ஏழு ரிஷிகள் 48 கழங்கு பார்த்தல் 

17 
1067 110 களஞ்சியம் 

109 110 
ஐயவி ( வெண்கடுகு ) 34 களத்தின் பிரிவு 

42 


ஏழு வேளிர் 


119 


களப் பலி 

31 கிரௌஞ்சகிரி 49 58 59 
களம் 35 39 101 110 கிழக்கு மத்தியத் தரைக் 
களம் அமைத்தல் 25 29 கடல் நாகரிகம் 97 
30 31 34 36 கிழங்கு 

100 
களம் இழைத்தல் 34 குகன் 

61 
கள் 44 குடந்தப்பட்டு 

35 
கல்தூண் 93 குடந்தம்பட்டு 

35 
கல்லறைப் பொருள் 97 குண்டலங்கள் 

64 
கல்வெட்டுச் சான்று 91 குமர 

92 
கல்வெட்டுகள் 45 ' குமரவரா ' 

94 
கற்சிற்பச் சான்று 91 குமரன் 49 57 62 6392 
கற்பு 54 கும்பமுனி 

106 
கனலி 69 குமாரன் 

51 
கஜலட்சுமி 94 குரிசி 

42 
காடு கிழாள் 80 குருதி 

3942 
காடுகிழாள் 

குலக்குறிச் சின்னம் 102 
மகன் 77 78 79 குறப் பெண் 

18 
காடுகெழு நெடுவேள் 

18 20 
காடுறை கடவுள் 77 குறவர் 

100 
காட்டு வாத்துகள் 93 குறி சொல்லுதல் 18 
காணி 32 குழல் 

69 
காதலன் 112 குறிஞ்சி 

23 89 
காப்பரிசி 42 குறிஞ்சிப் பூ 

23 
காப்பு நாண் 32 குறியீடு 

1101 
காமன் 

( 4 65 குள்ளத் தெய்வங்கள் 94 
காய் கடவுள் சேய் 12 குன்றிவிதை 

32 
கார்த்தியை 

54 குன்றுதோறாடல் 47 
கார்த்தியைப் பெண்கள் 

92 
51 58 60 61 63 65 74 கூடை , முறம் 

3940 
கார்த்திகேயன் 61 105 கெட்ட தெய்வங்கள் 26 
காத்திகை நட்சத்திரம் 112 கேனி 

48 
--காவு 30 கொடி 

59 68 
கிரணங்கள் 

69 


77 குறி 


குஷானர் 


120 


கொழுமலர் 

53 சாடி 

105578 

109111 
கொப்புடைய 

62 
ஆடையற்ற ஆள் 106 சாபம் 
கொற்றவை 

5 76 சிந்துவெளி 
கொற்றவை சிறுவ 75 

முத்திரை 105 109 
கொள்ளு 

101 சிந்துவெளி 
கோடாரி 

69 

நாகரிகம் 103 112 
கோமாளி 29 சிதைப்பது 

15 
கோயில் 87 சிதைப்பவன் 

9 
கோலம் 26 28 29 சிவகுமாரன் 

6768) 
கோழி 1069468 89 சிவன் 53 58 60 61 646567 
கோழிக்கொடி 

73 

68 69 74 75 78 79 80 
கோழித் தலை 108 சிவன் மகன் 

75 
சக்தி ஆயுதம் 50 61 சிவன் வில் 

57 
சக்தி வேலாயுதம் * 8 சிவப்பு 

28 31 
சங்ககால வேலன் 43 சிவப்புக் காளை மாடு 

33 
சடங்குகள் 3 17 சிவப்பு நிற ஆடை 

32 33 
சதுரம் 109 சிவப்பு நிறம் 

33 . 
சந்தனமரம் 88 சிறு தெய்வங்கள் 

26 
சந்தனம் 45 34 சிறுகுடி 

100 
சரவணப் பொய்கை 56 61 சிறு பலி 

39 
65 66 சின்னம் 

108 
சரவனம் 49 62 சீற்றமுடையவன் 

9 
சரஸ்வதி 69 சுப்பிரமணிய 

971 
சஸ்தி ( சஷ்டி ) 58 சுப்பிராமண்ய 

97 
சஷ்தி ( சஷ்டி ) 

93 

49515374 
சாகா 59 சுவேதமலை 

495162 
சாத்தன் 78 80 சூரபன்மா 

568486 
சாந்தி செய்தல் 25 29 

86 . 
108 109 சூரியதேவன் 

93 . 


சுவாகா 


சூரன் 


121 


33 தரை 


சூர் 84 85 86 தங்கவாய் மூடி 

97 
சூலுறுதல் 54 56 தந்தை 

4 
செக்கி 34 தவசு 

65 
செக்கி மலர் 42 தவம் 

62 64 65 
செச்சை மலர் 

30 
செம்மறத்தி 

27 தரைத் தெய்வம் 62 
செழிப்புத் தெய்வம் 101 

தலைமைப் பூசாரி 
செந்தில் 88 89 

107 108 110 112 
செந்நிற மலர் 33 தலையணி 

28 
செந்நெல் வெண் பொறி 37 தலைவன் 

17 22 29 
செப்புப் படிமம் 

70 தலைவி 

17 18 2022 43 
செம்மறியாடு 

69 தாமரைத்தண்டு 94 
செப் முது பெண்டிர் 17 தாய் 

17 18 20 
செல்வி 79 தாய்த் தெய்வம் 

5 
செய்யோன் 

72 தாரகன் 59 60 61 81 82 83 
செவ்வலரி மலர் 43 தாரகாசூரன் 

64 65 
சேகர் பதிப்பகம் 5 தாழி 

97 | 
சேந்தன் 

79 தானவர் ( அசுரர் ) 48 
சேவல் உருவங்கள் 97 திசை விளக்கம் 

70 
சேவல் 41 42 60 69 திரிசூலம் 

971 
சேயாகிய முருசன் 11 திருமணம் 

65 
சேயோன் 

79 திரையாட்டம் 2679 
சேய் 112 தினை 

39 42 101 
சேனாபதி 57 58 61 62 64 தினைமாவு 

44 
சோமபானம் 43 துடிக் கூத்து 

85 
சோமாஸ் கந்தர் 70 தூர்த்தேவதைகள் 50 
ஸ்கந்த முருகன் 68 தூவி 

40 
ஸ்கந்தனின் தாய் 81 தெய்யாட்டம் 

30 
ஸ்கந்தன் 4 12 15 16 49 50 தெய்வ ஆட்டங்கள் 2643 

51 53 54 557 58 60 தெய்வச் சித்திரம் 108 
61 64 65 66 67 68 69 தெய்வம் 

18 
74 90 2357 102 103 தென்னை ஓலை 

28 
ஸ்கந்தா 59 தேக்கிலை 

44 
ஷேத்திர பாலன் 26 தேவசேனை 

48 51 . 


122 


தேவர்களின் தலைவன் 92 பழையோள் குழ வி 75 
தேவர்கள் 48 50 51 57 59 பராசக்தி 

80 
60 61 62 64 பரிசு 

69 
தேன் 100 பரிசுப் பொருள் 

61 68 
தைத்திரியர் 

48 63 பலி 31 39 48 106 109 
தொப்பி 28 பலி கிடா 

108 
தொல்லை நாயகி 79 பலிப் பொருள் 37 39 
தோரணங்கள் 43 பல் பிரப்பு 

37 0 
தோற்றம் 

43 பல்லவகுல மன்னர் 95 
நம்பிக்கை 

34 பறையறிவிப் போன் 29 
தறுமணம் 14 15 பனிக் கடல் 

56 
நறைக்காய் ( சாதிக்காய் ) பன்னிரண்டு கைகள் 69 70 

47 பன்னிரண்டு பிரிவு 37 40 
நாக வழிபாடு 27 பாணன் 

27 
நாட்டுப்புற நடனங்கள் பாணாசுரன் 

59 
29 பாம்பு 

60 
நாணயக் குறிப்பு 91 பார்வதி 51 8 9 604 
நாணயங்கள் 92 

5 86 
88 பார்வதியின் மகன் 75 
நெடுவேள் 66 பிட்சாடனர் 

66 67 
நெய் 34 பிணிமுகம் 

71 73 
நெல் 17 18 102 பிரகஸ்பதி 

58 
நெற்றிக்கண் 65 பிரசாதம் 

34 
நேர்ச்சி 

89 பிரஜாபதி மகள் 48 
நைகமேயா 59 பிரப்பு 

39 
நோய் 23 42 பிரப்புக் கூடை 

39 
பகவதி வழிபாடு 27 பிரம்பு 

39 
பச்சிலைக் கொடி 47 பிரம்புக் களம் 

40 
படிமத்தான் 

20 பிரம்மா 48 58 6049 
பதுமப் பாயல் 56 

103 107 
பழங்கற்கால நாகரிகம் 98 பிராமண்ய 

92 96 
பழையாள் 

79 புதிய கற்கால நாகரிகம் 
பழையோள் 5 81 

98 9 101 


நாமன் 


123 


54 மழு 


பெரிய கரடி 


புங்கம் பூ 

37 மலை மகள் ( பார்வதி ) 5 
புராணக் கதை 934 மலையன் 

27 
புராதனா 79 மல்லிகைப் பூ 

42 
புரோடசம் 

5469 
புலைத்தி 18 19 மனிதன் தலை 

108 
புறா 65 மன்மத பாணம் 

65 
பூக்கள் 

36 மன்னம் ( மன்றம் ) 30 
பூசாரி 106 8 9 மாதவர் 

54 
பூசாரிகள் 

40 மாத்ரு கணங்கள் 102 
பெண் தெய்வங்கள் 93 4 மாமர உரு 

85 
107 மாயவனைப் பாகங் 
பெருங் கற்கால நாகரி கம் 

கொண்டார் 79 
978 மாலை 

69 
பெரு வண்ணான் 27 மான் 

69 
' போ விழவு ' 

46 முண்டியா ( புதர் ) 30 
பேயாட்டம் 26 முதுபெண்டிர் 

17 
பேய் 

34 முத்திரை 10389111 2 
பொரி 

42 முத்திரை எண் 30 42 105 
பொன் மயம் 

3 , 12 
போரில் சிறந்தவன் 

11 முருகனது வலிமை 11 
போரில் வல்லவன் 

11 முருகனது வழிபாடு 9 
மகாசேனன் 92 110 11 முருகனின் தந்தை 

15 
மகிஷன் 59 81 முருகனின் பூசாரி 

20 
மஞ்சள் 

45 முருகனின் வாகனம் 73 
மஞ்சைக் கொடி 44 முருகன் 3 4 59 12 3 
மணி 

69 

4 578 23 3341 5 6 
மதச் சடங்குகள் 34 8 513569 7078 80 1 
மந்திரம் 

[ 35 41 2 57969 1025 8 110 2 
மயில் 68 9 71 2 3 89 94 முருகன் அல்லது அழகு 14 
மயில் கொடி 73 முருகன் கோயில் 

88990 
மயில் வாகனம் 72 முருகன் சினம் 

11 


62 முரு 


124 


12 வரகு 


முருகன் சின்னம் 

91 ருத்திரன் 51 38961274 
முருகன் சீற்றம் 11 வசிதடி 

53 
முருகன் தாய் 4 வசிஷ்டர் 

49 
முருகன் வணக்கம் 978 வடநாட்டுக்கதை 67 
முருகன் வழிபாடு 16915 வடமலையாளக் 
முருகன் - வள்ளி 

101 

களவழிபாடு 43 
14 1596 வடமலையாளத்து 
முருக் 

96 

வேலன் 40 12 5 
முருக்கி 

13 வண்ணப் படங்கள் 4 . 
முருக்கிய 

101 
முருக்குபவன் 

13 வரம் கொடுத்தல் 69 70 
முறம் 18 வருணன் 

60 
ழுன்னோர் 

26 வலிமையுடையவன் 
மூங்கில் 28 வழிபாடு 

4525 
மூவேந்தர் 76 வள்ளி 

99 101 
மூர தேவா 

96 வள்ளிக் கிழங்கு 99 100 101 
மொகஞ்சோதரா 

வள்ளியுடன் மகிழ்தல் 70 
முத்திரை 109 110 வனதுர்க்கை 

77 ) 
யந்திரம் 4 } வஜ்ர ஆயுதம் 

50 
யாகங்களைப் 

வாத்தியங்கள் 

23 
பாதுகாத்தல் 70 வாழை மட்டைக்களம் 37 
யாதவர்கள் 111 வாள் 

69 . 
71 73 94 விசாகன் 

50 59 92 
யௌதேயர் 

6069 
யௌதேயர் நாணயம் 92 விஷ்ணு மூர்த்தி 

26 
93 வில் 

69 
ரிஷிகள் 54 வினைச் சொல் 

12 
ரிஷிபத்தினிகள் 48 9 54 66 வீரமிக்கவன் 

9 
ருத்திரசிவன் 51 68 வெட்சி 

33 . 
ருத்திரன் மகன் 75 வெட்சிமலர் 

44 


பானை 


97 விஷ்ணு 


125 


வெண்ணிற ஆடை 

33 வேலனாட்டக்காரன் 28 32 
வெண் மணல் 22 வேலனாட்டம் 

44 
வெள்ளரிசி 

39 வேலன் 4 17 20 23578 
வெள்ளாடை 

32 

9 3457 43 4 82 105 
வெள்ளாட்டு மறி 69 

8111 2 
வெள்ளை 28 வேலன் களம் 

37 
வெள்ளைக் கால் 

33 வேலன்மார் 25 3033 
வெறியாடல் 17 18 20 2 6 வேலன் வழிபாடு 3 45 46 

313 வேலன் வெறியாடல் 108 
வெறியாட்டம் 30 45 வேலாச்சாரியார் 

30 
வெற்றியைச் சூடுபவன் 11 வேல் 

91 
வேத வழக்கு 46 வேள்வித் தீ 

48 
வேட்டையாடும் நாகரிகம் வைதீக முருகன் 

47 
101 வதீக வழிபாடு 46 111 
வேலனாடு தல் 23 வைரவன் 

80 


126 


சங்க நூல்களில் முருகன் 


அறிஞர் பி . எல் . சாமி 


